தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ 
தொழினுட்பவியல்‌ 


பாடநூல்‌ 


தரம்‌ 


9 


சகல பாடநூல்களையும்‌ இலத்திரனியல்‌ ஊடாகப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
www.edupub.gov.Ik வலைத்தளத்தை நாடுங்கள்‌ 


கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


முதலாம்‌ பதிப்பு - 2018 
இரண்டாம்‌ பதிப்பு - 2019 


முழுப்‌ பதிப்புரிமையுடையது. 


ISBN 978-955-25-0171-5 


கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களத்தினால்‌ 
இல 227 /30 நிர்மாண மாவத்தை, நாவல வீதி, நுகேகொடையில்‌ 
அமைந்துள்ள நனிலா பப்லிகேஷன்‌ (பிரேவேட்‌) லிமிட்டட்‌ 
அச்சகத்தினால்‌ அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. 


ii 


நமோ நமோ நமோ நமே 


நமதாரருள்‌ ஆனாய்‌ 

நவை தவிர்‌ உணர்வானாய்‌ 

நமதேர்‌ வலியானாய்‌ 

நவில்‌ சுதந்திரம்‌ ஆனாய்‌ 

நமதிளமையை நாட்டே 

நகு மடி தனையோட்டே 

அமைவுறும்‌ அறிவுடனே 

அடல்‌ செறி துணிவருளே - நம்‌ சிறீ லங்கா 
நமோ நமோ நமோ நமோ தாயே 


நமதார்‌ ஒளி வளமே 

நறிய மலர்‌ என நிலவும்‌ தாயே 
யாமெலாம்‌ ஒரு கருணை அனைபயந்த 
எழில்கொள்‌ சேய்கள்‌ எனவே 

இயலுறு பிளவுகள்‌ தமை அறவே 
இழிவென நீக்கிடுவோம்‌ 

ஈழ சிரோமணி வாழ்வுறு பூமணி 
நமோ நமோ தாயே - நம்‌ சிறீ லங்கா 
நமோ நமோ நமோ நமோ தாயே 


iii 


ஒர தாய்‌ மக்கள்‌ நாமாவோம்‌ 
ஒன்றே நாம்‌ வாழும்‌ இல்லம்‌ 
நன்றே உடலில்‌ ஓடும்‌ 
ஒன்றே நம்‌ குருதி நிறம்‌ 


அதனால்‌ சகோதரர்‌ நாமாவோம்‌ 
ஒன்றாய்‌ வாழும்‌ வளரும்‌ நாம்‌ 
நன்றாய்‌ இவ்‌ இல்லினிலே 
நலமே வாழ்தல்‌ வேண்டுமன்றோ 


யாவரும்‌ அன்பு கருணையுடன்‌ 
ஒற்றுமை சிறக்க வாழ்ந்திடுதல்‌ 
பொன்னும்‌ மணியும்‌ முத்துமல்ல - அதுவே 
யான்று மழியாச்‌ செல்வமன்றோ. 


ஆனந்த சமரக்கோன்‌ 
கவிதையின்‌ பெயர்ப்பு. 


““புதிதாகி, மாற்றமடைந்து சரியான அறிவின்‌ மூலம்‌ 
நாட்டுக்குப்‌ போன்றே முழு உலகிற்கும்‌ அறிவுச்‌ சுடராகுங்கள்‌”” 


கெளரவ கல்வி அமைச்சரின்‌ செய்தி 


கடந்து சென்ற இரு தசாப்தங்களுக்கு அண்மிய காலமானது உலக வரலாற்றில்‌ விசேட தொழினுட்ப 
மாற்றங்கள்‌ நிகழ்ந்ததொரு காலமாகும்‌. தகவல்‌ தொழினுட்பம்‌ மற்றும்‌ ஊடகங்களை முன்னணியாகக்‌ 
கொண்ட பல்வேறு துறைகளில்‌ ஏற்பட்ட துரித வளர்ச்சியுடன்‌ இணைந்து மாணவர்‌ மத்தியில்‌ பல்வேறு 
சவால்கள்‌ தோன்றியுள்ளன. இன்று சமூகத்தில்‌ காணப்படும்‌ தொழில்வாய்ப்பின்‌ இயல்பானது 
மிக விரைவில்‌ சிறப்பான மாற்றங்களுக்கு உட்படலாம்‌. இத்தகைய சூழலில்‌ புதிய தொழினுட்ப 
அறிவையும்‌ திறனையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டதொரு சமூகத்தில்‌ வெவ்வேறு விதமான இலட்சக்‌ 
கணக்கான தொழில்வாய்ப்புகள்‌ உருவாகின்றன. எதிர்கால சவால்களை வெற்றிகொள்ளும்‌ பொருட்டு 
நீங்கள்‌ பலம்பெற வேண்டுமென்பது கல்வி அமைச்சரென்ற வகையில்‌ எனதும்‌ எமது அரசினதும்‌ 
பிரதான நோக்கமாகும்‌. 


இலவசக்‌ கல்வியின்‌ சிறப்புமிக்கதொரு பிரதிபலனாக உங்களுக்கு இலவசமாகக்‌ கிடைத்துள்ள 
இந்நூலை சீராகப்‌ பயன்படுத்துவதும்‌ அதன்மூலம்‌ தேவையான அறிவைப்‌ பெற்றுக்கொள்வதுமே 
உங்கள்‌ ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும்‌. அத்துடன்‌ உங்கள்‌ பெற்றோர்களுட்பட மூத்தோரின்‌ 
சிரமத்தினதும்‌ தியாகத்தினதும்‌ பிரதிபலனாகவே இலவசப்‌ பாடநூல்களை அரசினால்‌ உங்களுக்குப்‌ 
பெற்றுத்தர முடிகிறது என்பதையும்‌ நீங்கள்‌ விளங்கிக்கொள்ள வேண்டும்‌. 


ஓர்‌ அரசாக நாம்‌, மிக வேகமாக மாறி வரும்‌ உலக மாற்றத்திற்குப்‌ பொருந்தும்‌ விதத்தில்‌ புதிய 
பாடத்திட்டத்தை அமைப்பதும்‌ கல்வித்‌ துறையில்‌ தீர்க்கமான மாற்றங்களை மேற்கொள்வதும்‌ 
ஒரு நாட்டின்‌ எதிர்காலம்‌ கல்வி மூலமே சிறப்படையும்‌ என்பதை மிக நன்றாகப்‌ புரிந்து 
வைத்துள்ளதனாலேயேயாகும்‌. இலவசக்‌ கல்வியின்‌ உச்சப்‌ பயனை அனுபவித்து நாட்டிற்கு 
மாத்திரமன்றி உலகுக்கே செயற்றிறன்மிக்க ஓர்‌ இலங்கைப்‌ பிரசையாக நீங்களும்‌ வளர்ந்து நிற்பதற்கு 
தீர்மானிக்க வேண்டியுள்ளது. இதற்காக இந்நூலைப்‌ பயன்படுத்தி நீங்கள்‌ பெற்றுக்கொள்ளும்‌ அறிவு 
உங்களுக்கு உதவுமென்பது எனது நம்பிக்கையாகும்‌. 


அரசு உங்கள்‌ கல்வியின்‌ நிமித்தம்‌ செலவிடுகின்ற மிகக்‌ கூடிய நிதித்தொகைக்கு பெறுமதியொன்றைச்‌ 
சேர்ப்பது உங்கள்‌ கடமையாவதுடன்‌ பாடசாலைக்‌ கல்வியூடாக நீங்கள்‌ பெற்றுக்கொள்ளும்‌ அறிவு 
மற்றும்‌ திறன்கள்‌ போன்றவையே உங்கள்‌ எதிர்காலத்தைத்‌ தீர்மானிக்கின்றன என்பதையும்‌ நீங்கள்‌ நன்கு 
கவனத்திற்கொள்ள வேண்டும்‌. நீங்கள்‌ சமூகத்தில்‌ எந்த நிலையிலிருந்தபோதும்‌ சகல தடைகளையும்‌ 
தாண்டி சமூகத்தில்‌ மிக உயர்ந்ததொரு இடத்திற்குப்‌ பயணிக்கும்‌ ஆற்றல்‌ கல்வி மூலமாகவே 
உங்களுக்குக்‌ கிடைக்கின்றது என்பதை நீங்கள்‌ நன்கு விளங்கிக்கொள்ள வேண்டும்‌. 


எனவே இலவசக்‌ கல்வியின்‌ சிறந்த பிரதிபலனைப்‌ பெற்று, மதிப்பு மிக்கதொரு பிரசையாக நாளைய 
உலகை நீங்கள்‌ வெற்றி கொள்வதற்கும்‌ இந்நாட்டில்‌ மட்டுமன்றி வெளிநாடுகளிலும்‌ இலங்கையின்‌ 
நாமத்தை இலங்கச்‌ செய்வதற்கும்‌ உங்களால்‌ இயலுமாகட்டும்‌ என கல்வி அமைச்சர்‌ என்ற வகையில்‌ 
நான்‌ பிரார்த்திக்கின்றேன்‌. 


தல்‌ 


அலை விராஜ்‌ காரியவசம்‌ 
கல்வி அமைச்சர்‌ 


முன்னுரை 


உலகின்‌ சமூக, பொருளாதார, தொழினுட்ப, கலாசார விருத்தியுடன்‌ சேர்ந்து 
கல்வியின்‌ நோக்கங்கள்‌ மிக விரிந்த தோற்றமொன்றைப்‌ பெற்றுள்ளன. மானிட 
அனுபவங்கள்‌, தொழினுட்ப மாற்றங்கள்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ புதிய குறிகாட்டிகளின்படி 
கற்றல்‌ கற்பித்தல்‌ செயற்பாடும்‌ நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. அதன்போது மாணவர்‌ 
தேவைக்குப்‌ பொருந்தும்‌ விதமான கற்றல்‌ அனுபவத்தை ஒழுங்கமைத்து கற்பித்தல்‌ 
செயற்பாட்டை நடைமுறைப்படுத்திச்‌ செல்வதற்கு பாடத்திட்டத்தில்‌ காணப்படுகின்ற 


நோக்கங்களிற்கிணங்க பாடம்‌ தொடர்பான விடயங்களை உள்ளடக்கிப்‌ பாடநூல்களை 
ஆக்குவது அவசியமாகும்‌. பாடநூல்‌ என்பது மாணவரின்‌ கற்றல்‌ சாதனம்‌ மாத்திரமல்ல. 
அது கற்றல்‌ அனுபவங்களைப்‌ பெறுவதற்கும்‌ அறிவு, பண்பு விருத்திக்கும்‌ நடத்தை 
மற்றும்‌ மனப்பாங்கு வளர்ச்சியுடன்‌ உயர்ந்த கல்வியொன்றை பெற்றுக்‌ கொள்வதற்கும்‌ 
மிகவும்‌ உதவக்கூடியதுமாகும்‌. 


இலவசக்‌ கல்விக்‌ கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும்‌ நோக்கில்‌ தரம்‌ 6 முதல்‌ தரம்‌ 
11 வரைசுமார்‌ 91 வகையான பாடநூல்கள்‌ அரசினால்‌ உங்களுக்கு வழங்கப்படுகின்றன. 
அந்நூல்களிலிருந்து உயர்ந்தபட்சப்‌ பயன்களைப்‌ பெற்றுக்கொள்வதுடன்‌, அவற்றைப்‌ 
பாதுகாப்பதும்‌ உங்களது கடமையாகும்‌ என்பதையும்‌ நினைவூட்டுகின்றேன்‌. பூரண 
ஆளுமைகொண்ட நாட்டிற்குப்‌ பயனுள்ள சிறந்ததொரு பிரசையாகுவதற்கான பயிற்சி 
யைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு இப்பாடநூல்‌ உங்களுக்குக்‌ கைகொடுக்கும்‌ என நான்‌ 


எண்ணுகிறேன்‌. 


இப்பாடநூலாக்கத்தில்‌ பங்களிப்புச்‌ செய்த எழுத்தாளர்‌, பதிப்பாசிரியர்‌ குழு 
உறுப்பினர்களுக்கும்‌ கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்கள உத்தியோகத்தர்களுக்கும்‌ எனது 
நன்றிகள்‌ உரித்தாகட்டும்‌. 


டபிள்யூ. எம்‌. ஜயந்த விக்கிரமநாயக்க 
கல்வி வெளியீட்டு ஆணையாளர்‌ நாயகம்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 
இசுருபாய 

பத்தரமுல்ல. 

2019.04.10 


vi 


வழிகாட்டலும்‌ மேற்பார்வையும்‌ 


வழிகாட்டல்‌ 


இணைய்பாக்கம்‌ 


பதிப்பாளர்‌ குழு 


௧௨ 


டபிள்யூ. எம்‌. ஜயந்த விக்கிரமநாயக்க 
கல்வி வெளியிட்டு ஆணையாளர்‌ நாயகம்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


டபிள்யூ. ஏ. நிர்மலா பியசீலி 
கல்வி வெளியீட்டு ஆணையாளர்‌ (அபிவிருத்தி) 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


அ. குலரத்தினம்‌ 
கல்வி வெளியீட்டு உதவி ஆணையாளர்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


அ. ஞானேஸ்வரன்‌ 
அபிவிருத்தி உத்தியோகத்தர்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


கலாநிதி. ஏ. ரமணன்‌ 
சிரேஸ்ட விரிவுரையாளர்‌ 
கணினி விஞ்ஞானத்‌ துறை, விஞ்ஞான பீடம்‌ 


யாழ்ப்பாணப்‌ பல்கலைக்கழகம்‌ 


கலாநிதி. பிரசாத்‌ விமலரத்ன 
துணைத்‌ தலைவர்‌, தொடர்பாடல்‌ ஊடக கற்கை துறை, 


கணினிக்‌ கற்கை நிலையம்‌, கொழும்பு பல்கலைக்கழகம்‌ 


கலாநிதி. பிரேமரத்ன 
சிரேஸ்ட விரிவுரையாளர்‌, 
தொடர்பாடல்‌ ஊடக கற்கை துறை, 


கணினிக்‌ கற்கை நிலையம்‌, கொழும்பு பல்கலைக்கழகம்‌ 


கலாநிதி. பீ. எம்‌. டீ. பீ. சந்திரிகம 
சிரேஸ்ட விரிவுரையாளர்‌, கணினி பொறியியற்‌ துறை, 


பொறியியற்‌ பீடம்‌, பேராதனை பல்கலைக்கழகம்‌ 


vii 


எஸ்‌. ஏ. எஸ்‌. லோரன்சு ஹேவா 


சிரேஸ்ட விரிவுரையாளர்‌, கணினி கற்கை நிலையம்‌, 


ருகுணு பல்கலைக்கழகம்‌, மாத்தறை 


கே. பீ. எம்‌. கே. சில்வா 


ஆசிரிய ஆலோசகர்‌ 
கணினி கற்கை நிலையம்‌, கொழும்பு 


என்‌. வாகீசமூர்த்தி 


எழுத்தாளர்‌ குழு 
ஓய்வுபெற்ற கல்விப்‌ பணிப்பாளர்‌ 


எம்‌. ரி. எம்‌. இல்ஹாம்‌ 


ஆசிரியர்‌ 
ஸாஹிரா கல்லூரி, கொழும்பு 


ஏ. சுனில்‌ சமரவீர 
ஆசிரிய ஆலோசகர்‌, 


வலய கணினி வள நிலையம்‌, கேகாலை 


ஐ. ஆர்‌. என்‌. எச்‌. கருணாரத்ன 
நிலைய முகாமையாளர்‌, 


வலய கணினி வள நிலையம்‌, மகரகம 


கே. வி. எஸ்‌. எம்‌. மொகன்லால்‌ 


வளவாளர்‌, கணினி வள நிலையம்‌, தெனியாய 


௧௨ 


டபிள்யூ. எம்‌. ஏ. எஸ்‌. விஜேசேகர 
நிலைய முகாமையாளர்‌ (ஓய்வு பெற்ற) 


வலய கணினி வள நிலையம்‌, ஹாலிஎல 


டீ. கே. பல்லிய குருகே 


விரிவுரையாளர்‌, கணினி வள நிலையம்‌ 
மே,ம / ஜய / ஸ்ரீ யசோதர ம. வி, பிட்டுகல, மாலபே 


Viii 


மொழிப்‌ பதிப்பாசிரியர்‌ 


சரவையார்ப்பு 


கணினி வரவமைப்பு 


பீ. ஜே. கே. காகல்ல 
விரிவுரையாளர்‌, வலய கணினி வள நிலையம்‌ 


ஸ்ரீ ராகுல மகளிர்‌ வித்தியாலயம்‌, மாலபே 


ஆர்‌. தர்மராசா 
ஆசிரியர்‌, விவேகானந்தா தேசிய பாடசாலை, 
புதுச்செட்டித்தெரு, கொழும்பு 


எம்‌. ஐ. எம்‌. தாஜுல்‌ ஹிகம்‌ 
ஆசிரியர்‌, 
இந்துக்‌ கல்லூரி, கொழும்பு 


நாகரட்ணம்‌ சந்திரப்பிரியா 
கணினி உதவியாளர்‌ 
கல்வி வெளியிட்டுத்‌ திணைக்களம்‌ 


இரா. கவியாழினி 
கணினி உதவியாளர்‌ 
கல்வி வெளியிட்டுத்‌ திணைக்களம்‌ 


ஆறுமுகம்‌ அன்பரசி 
கணினி உதவியாளர்‌ 
கல்வி வெளியிட்டுத்‌ திணைக்களம்‌ 


IX 


6 - 11 வகுப்புகளுக்கான தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ 
தொழினுட்பப்‌ பாடப்‌ புத்தகங்களில்‌ உள்ளடங்கிய 
விடயங்கள்‌ மற்றும்‌ மாணவர்களின்‌ ஆக்கத்திறன்‌ 


விருத்தி என்பன பற்றிய முன்மொழிதல்களையும்‌ 


விமர்சனங்களையும்‌ feedbackicttextbook@gmail.com 
எனும்‌ மின்னஞ்சல்‌ முகவரிக்கு அனுப்புமாறு கேட்டுக்‌ 
கொள்கின்றோம்‌. 


எழுத்தாளர்‌ குழு 


பொருளடக்கம்‌ 


1. 'கணினிகளையும்‌ புறச்‌ சாதனங்களையும்‌ கொள்வனவு 
செய்வதற்கு விவரக்கூற்றுகளைத்‌ தயாரித்தல்‌ 
த. 
செய்நிரலை உருவாக்கல்‌ 
[4] நுண்கட்டுப்படுத்திகளைப்‌ பயன்படுத்தல்‌ 
E கணினி வலையமைப்பாக்கம்‌ 
தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ தொழினுட்பவியலும்‌ 


சமூகமும்‌ 


பக்கம்‌ 


25 


32 


52 


72 


83 


xii 


ll 


கணினிகளையும்‌ புறச்‌ சாதனங்களையும்‌ 


கொள்வனவு செய்வதற்கு விவரக்‌ 


கூற்றுகளைத்‌ தயாரித்தல்‌ 


இந்த அத்தியாயத்தைக்‌ கற்பதன்‌ மூலம்‌ 


உ கணினிகளும்‌ புறச்‌ சாதனங்களும்‌ 

உ தேவைக்கேற்ப உகந்த புறச்‌ சாதனங்களைத்‌ தெரிந்தெடுத்தல்‌ 

உ கணினி விவரக்கூற்றுகளைத்‌ தயாரித்தல்‌ 

உ கணினியைக்‌ கொள்வனவு செய்யும்போது கருத்திற்‌ கொள்ளவேண்டிய 
மேலதிக விவரங்கள்‌ 


ஆகியன தொடர்பான விளக்கத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. 


பாடசாலை ஒப்படைகளைச்‌ செய்யத்‌ 
தக்கதும்‌ தந்தையின்‌ வியாபாரத்தின்‌ 
கணிப்புப்‌ பணிகளைச்‌ செய்வதற்கு 
உதவத்தக்கதுமான ஒரு கணினியை 


நான்‌ கொள்வனவு செய்ய வேண்டும்‌. 


துஷ்ட 
q 7 கொண்டு செல்லத்தக்க ஒரு 


கணினி எனக்குத்‌ தேவைப்படுகின்றது. 


அப்போது அதன்‌ மூலம்‌ எனது வரைவியல்‌ 

ஆக்கங்களை ஆசிரியருக்குக்‌ காட்டவும்‌ 

A எந்தவோர்‌ இடத்திலும்‌ அமர்ந்து கொண்டு 
இ வேலை செய்யவும்‌ முடியும்‌. 


த யல்பயுல்‌ ப] 


பல்வேறு வகைக்‌ 

கணினிகள்‌ உள்ளன. எமது தேவைகளுக்குப்‌ 

பொருத்தமான கணினியை வாங்கலாம்‌ 

ர அல்லது பார்க்கலாம்‌. நாம்‌ விற்பனை 
நிலையத்திற்குச்‌ சென்று பார்ப்போம்‌. 


DD பயனரை இனங்காணல்‌ | 


கணினியைப்‌ பயன்படுத்துபவர்‌ பயனர்‌ எனப்‌ பொதுவாக அழைக்கப்படுவார்‌. தகவல்‌ 
தொடர்பாடல்‌ தொழினுட்பவியல்‌ துறையில்‌ ஒவ்வொரு பயனரும்‌ தனது தனியாள்‌ 
கணினியைப்‌ பயன்படுத்தும்‌ பணிக்கேற்ப விசேட பெயரினால்‌ அழைக்கப்படுவர்‌. 
அத்தகைய சில பணிகளும்‌ பயனர்‌ பெயர்களும்‌ கழே உதாரணங்களாகத்‌ 


தரப்பட்டுள்ளன. 


அட்டவணை 1.1 - பயனர்‌ வகைகளும்‌ பணிகளும்‌ 


பயனருக்கு வழங்கும்‌ பெயர்‌ பணி 


செய்நிரலர்‌ (Programmer) கணினிச்‌ செய்நிரலை அபிவிருத்தி செய்தல்‌ 


வலையமைப்பு நிர்வாகி (Network 
Administrator) 


5 பகுப்பாய்வாளர்‌ (System லைல்‌ முறைக்‌ ப்ட்‌ 
மென்பொருள்‌ பொறியியலாளர்‌ மென்பொருள்களை வடிவமைத்தலும்‌ 
(Software Engineer) உருவாக்கலும்‌ 


பிரயோக மென்பொருள்களை உபயோகித்து 
தரவுகளைப்‌ பதிப்பித்தல்‌, தகவல்களை வெளியீடு 
செய்தலும்‌ பராமரித்தலும்‌ 


இணைய / வலை விருத்தியாளர்‌ (We | இணையத்‌ தளத்தை/ வலைத்‌ தளத்தைத்‌ திட்ட 
Developer) மிடலும்‌ விருத்தி செய்தலும்‌ 

வன்பொருள்‌ தொழினுட்பவியலாளர்‌ | முறைமைப்‌ பராமரிப்பும்‌ தவறு கண்டு 
(Hardware Technician) திருத்துதலும்‌ 


பயனர்கள்‌ பற்றி அத்தியாயம்‌ 6 இல்‌ மேலும்‌ கற்கலாம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


கணினி வலையமைப்பு நிர்வாகமும்‌ பராமரிப்பும்‌ 


கணினிப்‌ பிரயோக உதவியாளர்‌ 
(Computer Application Assistant) 


குறிப்பு : முக்கியமாக இருவகைப்‌ பயனர்களை இனங்காணலாம்‌. 
முறைமைப்‌ பயனர்‌ (Sys - யூ) மூலம்‌ இறுதிப்‌ 
பயனருக்காக (En - 2) மென்பொருள்‌ உருவாக்கப்படும்‌. 


முறைமைப்‌ பயனர்‌ மூலம்‌ உருவாக்கப்படும்‌ மென்பொருளை 


இறுதிப்‌ பயனர்‌ பயன்படுத்துவார்‌. 


பயனர்‌ தேவை என்பது கணினி மூலம்‌ செய்வதற்கு எதிர்பார்க்கும்‌ பணியாகும்‌. 
அவ்வாறு கணினி மூலம்‌ செய்யத்தக்க சில பயனர்‌ தேவைகள்‌ உரு 1.1 இல்‌ 
தரப்பட்டுள்ளன. 


உரு 1.1 பயனர்‌ தேவைகளுக்குச்‌ சில உதாரணங்கள்‌ 


விற்பனை நிலையங்களில்‌ உள்ள கணினிகளிடையே பயனர்‌ தேவைக்கேற்ப ஓர்‌ 
உகந்த கணினியைத்‌ தெரிந்தெடுக்கலாம்‌ (உரு 1.2). அவ்வாறு இல்லாவிட்டால்‌ பயனர்‌ 
தேவைகளுக்குப்‌ பொருத்தமானவாறு சாதனங்களைத்‌ தெரிந்தெடுத்து ஒன்று சேர்த்த 
(Assemble) கணினிகளை வாங்கலாம்‌. கணினிகளை இயல்புக்கும்‌ பயன்பாட்டுக்கும்‌ 
ஏற்பப்‌ பின்வருமாறு வகைப்படுத்தலாம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


நிச்சயமான இடத்தில்‌ வைத்துப்‌ பயன்படுத்தப்படும்‌ கணினி 


சேவையகக்‌ கணினி (Server Computer), பணி நிலையக்‌ கணினி (Workstation Computer) 
மேசைக்‌ கணினி (Desktop Computer), எல்லாம்‌ ஒன்றில்‌ உள்ள கணினி (&11-10- 
one Computer) போன்ற கணினிகளைத்‌ தொழிற்படுத்துவதற்குப்‌ பிரதான மின்வலு 
வழங்கலினூடாக மின்னைப்‌ பெற வேண்டும்‌. மேலும்‌ மேற்குறித்த கணினிகள்‌ 
அளவிற்‌ பெரியனவாகவும்‌ நிறை கூடியனவாகவும்‌ இருப்பதனால்‌ பாடசாலை, 
அலுவலகம்‌ போன்ற ஒரு நிச்சயமான இடத்தில்‌ நிறுவப்பட்டுப்‌ பயன்படுத்தப்படும்‌. 


செல்லிடத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ கணினிகள்‌ 


மடிக்‌ கணினி (1.௦ Comறயfா), கையேட்டுக்‌ கணினி (Tablet Computer), வரைபட்டிகைக்‌ 
கணினி (Notebook Computer), சூட்டிகைத்‌ தொலைபேசி (51010௦) போன்றவற்றைத்‌ 
தொழிற்படுத்துவதற்கு மறுபடியும்‌ மின்னேற்றத்தக்க மின்கலத்திலிருந்து மின்‌ 
பெறப்படும்‌. ஆகவே பயணிக்கும்போது பேருந்தில்‌ அல்லது புகையிரதத்தில்‌ 
அல்லது விமானத்தில்‌ அல்லது வசதியான ஓர்‌ இடத்தில்‌ அத்தகைய கணினி ஒன்றைப்‌ 
பயன்படுத்தலாம்‌. 


மேசைக்‌ கணினி ப ட அண... 
(Desktop Computer) எல்லாம்‌ ஒன்றில்‌ உள்ள கணினி 
(All - in- one computer) 


சேவையகக்‌ கணினி 
(Server Computer) 


கணினி 


வகைகள்‌ 


மடிக்‌ கணினி 
(Laptop Computer) 


பணி நிலையக்‌ கணினி 
(Workstation Computer) 


வரைப்பட்டிகைக்‌ கணினி 
_... அணி (Notebook Computer) 

சூட்டிகைத்‌ தொலைபேசி  கையேட்டுக்‌ கணினி 

(Smartphone) (Tablet Computer) 


உரு 1.2 கொள்வனவு செய்யத்தக்க கணினி வகைகளுக்குச்‌ சில உதாரணங்கள்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


a முக்கியம்‌ - கணினிகள்‌ பற்றி மேலும்‌ அறிவதற்குப்‌ பின்வரும்‌ முறைகளைப்‌ 
© பின்பற்றலாம்‌. 


கணினிகள்‌ பற்றித்‌ தயாரிக்கப்பட்டுள்ள அச்சிட்ட அல்லது மின்னனு அல்லது 
வர்த்தக அறிவித்தல்களைப்‌ பார்த்தல்‌. 


கணினிகள்‌ பற்றிப்‌ பிரசுரிக்கப்பட்டுள்ள செய்தித்தாள்களையும்‌ சஞ்சிகை 
களையும்‌ பயன்படுத்தல்‌. 


கணினிகள்‌ பற்றிய விடயங்கள்‌ இடம்பெறும்‌ இணையத்‌ தளத்தைப்‌ 
பயன்படுத்தல்‌. 


கணினிகள்‌ பற்றி நன்கு அறிந்தவரிடம்‌ கேட்டு அறிதல்‌. 


கணினி விற்பனை நிலையத்திற்குச்‌ சென்று அவதானித்தலும்‌ விவரங்களைப்‌ 
பெறுதலும்‌. 


[க கணினிப்‌ புறச்‌ சாதனங்களை இனங்காணல்‌ | 


( கணினிப்‌ புறச்‌ சாதனங்கள்‌ என்பவை யாவை? 


கணினியில்‌ தரவுகளையும்‌ அறிவுறுத்தல்களையும்‌ (Data and instructions) நுழைப்‌ 
பதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ சாதனங்கள்‌ உள்ளீட்டுச்‌ சாதனங்கள்‌ (Input devices) 
எனவும்‌ தரவுகளையும்‌ செய்நிரல்களையும்‌ நிரந்தரமாக வைத்திருப்பதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ சாதனங்கள்‌ தேக்ககச்‌ சாதனங்கள்‌ (Storage devices) எனவும்‌ தரவுகளை 
முறைவழிப்படுத்திய பின்னர்‌ தகவல்களைப்‌ பெறுவதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
சாதனங்கள்‌ வருவிளைவுச்‌ சாதனங்கள்‌/ வெளியீட்டுச்‌ சாதனங்கள்‌ (0004 
devices) எனவும்‌ அழைக்கப்படும்‌. இதற்கேற்ப உள்ளீடு, தேக்ககம்‌, வருவிளைவு 
ஆகியவற்றுக்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ சாதனங்கள்‌ புறச்‌ சாதனங்கள்‌ (Peripheral 
devices) எனப்படும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


> 


நுணுக்குப்பன்னி 


தெரிவிப்பி 


க்‌ 


சாவிப்பலகை 


உரு 1.3 கணினிப்‌ புறச்‌ சாதனங்கள்‌ 


கணினிப்‌ புறச்‌ சாதனங்களை உள்ளீடு, வெளியீடு, தேக்ககம்‌ என வகைப்படுத்தப்‌ 
பட்டுப்‌ பின்வரும்‌ அட்டவணை 1.2 இல்‌ தரப்பட்டுள்ளன. 


அட்டவணை 1.2 கணினிப்‌ புறச்‌ சாதனங்கள்‌ 


ஒலிப்பான்‌ (Speakers) 


தொடுதிரை (Touch Screen) 


குறிப்பு : தரவுகளை நுழைப்பதற்குத்‌ தொடுதிரையைப்‌ பயன்படுத்துவது 
போன்று தகவல்களை வெளியிடுவதற்குத்‌ தெரிவிப்பியை 
பயன்படுத்தலாம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


[க விவரக்கூற்றுகளை இனங்காணல்‌ | 


( விவரக்கூற்று என்பது யாது? 


ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்னர்‌ அதன்‌ பண்பும்‌ அளவும்‌ பற்றிய விளக்கம்‌ 
இருத்தல்‌ முக்கியம்‌. ஒரு பொருளின்‌ பொது இயல்புகள்‌ விவரக்கூற்றினால்‌ 
காட்டப்படும்‌. 


ஓர்‌ உதாரணமாக ஒரு பயிற்சிப்‌ புத்தகத்தின்‌ நீளம்‌, அகலம்‌, தாள்களின்‌ தடிப்பு, வகை 
ஆகியவற்றின்‌ மூலம்‌ அதன்‌ அடிப்படை விவரக்கூற்றுகளைக்‌ காட்டலாம்‌. 


பயிற்சிப்‌ புத்தகத்திற்கு விவரக்கூற்றுகள்‌ இருப்பது போன்று கணினிக்கும்‌ விவரக்‌ 


கூற்றுகள்‌ உள்ளன. 


( தனியாள்‌ தேவைக்கேற்ப விவரக்கூற்றுகள்‌ வேறுபடுதல்‌ 


இரு மாணவர்கள்‌ பாடத்‌ தேவைகளுக்குகேற்ப இரண்டு புத்தகங்களை வாங்கும்‌ ஒரு 
சந்தர்ப்பத்தைக்‌ கருதுவோம்‌. ஓர்‌ உதாரணமாகக்‌ கணிதத்திற்காகச்‌ சதுரக்‌ கோட்டுப்‌ 
பயிற்சிப்‌ புத்தகத்தையும்‌ சித்திரப்‌ பாடத்திற்காகப்‌ பெரிய அளவுள்ள சித்திர வரைதற்‌ 
புத்தகத்தையும்‌ வாங்கும்போது அத்தகைய புத்தகங்களின்‌ விவரக்கூற்றுகளுக்கான 
உதாரணங்கள்‌ கீழே தரப்பட்டுள்ளன. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


[ ஒரு கணித பயிற்சிப்‌ புத்தகத்தின்‌ ஒரு சித்திர வரைதற்‌ பயிற்சிப்‌ புத்தகத்தின்‌ 


விவரக்கூற்று அடிப்படை விவரக்கூற்று 
நீளம்‌ : 210mm நீளம்‌ : 300mm 
அகலம்‌ : 148 mm அகலம்‌ : 210mm 
பக்கங்களின்‌ எண்ணிக்கை : 200 பக்கங்களின்‌ எண்ணிக்கை : 20 
ஒரு தாளின்‌ தடிப்பு : 60 gsm ஒரு தாளின்‌ தடிப்பு : 70 gsm 
(வகை : சதுரக்கோடு வ : கோடில்லாதது 


தனியாள்‌ தேவைக்கேற்ப விவரக்கூற்றுகள்‌ வேறுபடும்போது அது தொடர்பாக 
விலைகளும்‌ வேறுபடலாம்‌. 

மேற்குறித்தவாறு தனியாள்‌ தேவைகளுக்கேற்ப விவரக்கூற்றுகள்‌ வேறுபடுதலைப்‌ 
போன்று ஒவ்வொரு தனியாள்‌ கணினியும்‌ பயன்படுத்தப்படும்‌ பணிக்கேற்பவும்‌ 
பயன்படுத்த வேண்டிய கணினியின்‌ விவரக்கூற்றுகள்‌ வேறுபடும்‌. 


[> கணினியினதும்‌ அதன்‌ புறச்‌ சாதனங்களினதும்‌ 
அடிப்படை விவரக்கூற்றுகள்‌ 


பயனர்‌ தேவை மீது ஒரு கணினியைத்‌ தெரிந்தெடுக்கும்போது அதன்‌ விவரக்கூற்றுகளில்‌ 
இடம்பெற வேண்டிய சில முக்கிய பகுதிகள்‌ கீழே தரப்பட்டுள்ளன. 


ஓ, 9 முக்கியம்‌ - விவரக்கூற்றுகளின்‌ மூலம்‌ ஒரு பொருளின்‌ அளவையும்‌ 
© பண்பையும்‌ உறுதிப்படுத்தலாம்‌. 


மனிதன்‌ எல்லா உயிரினங்களிடையேயும்‌ நுண்ணறிவு 
மிக்கவனாவான்‌. மனிதன்‌ மேற்கொள்ளும்‌ பல தீர்மானங்‌ 
களைப்‌ போன்று செய்யும்‌ பல செயல்களுடனும்‌ மனித 
மூளை தொடர்புபட்டுள்ளது. மேலும்‌ மனித மூளைக்குக்‌ 


(உரு 1.4) கிடைக்கும்‌ ஒவ்வொரு தாக்கத்தையும்‌ மிக 
விரைவாகக்‌ கையாளும்‌ ஆற்றல்‌ அதற்கு உண்டு. உரு 1.4 மனித மூளை 
மனித மூளையைப்‌ போன்று கணினிக்கும்‌ முறைவழியாக்கி (உரு 1.5) ஒரு முக்கிய 
அலகாகும்‌. முறைவழியாக்கியின்‌ மூலம்‌ தரவுகளை முறைவழியாக்கும்‌ பணி விரை 
வாக மேற்கொள்ளப்படுகின்றது. ஆகவே கணினியின்‌ மூளையாக முறைவழியாக்கி 
(மைய முறைவழி அலகு - Central Processing Unit - CPU) காணப்படுகின்றது. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


4th Gen 
Intel® Core” i7 


முறைவழியாக்கி - தாய்ப்பலகையில்‌ முறைவழியாக்கி - மேல்‌ தோற்றம்‌ 
பொருத்தப்படும்‌ பக்கம்‌. 


உரு 1.5 மைய முறைவழி அலகு 


( முறைவழியாக்கியின்‌ கதி 


குறைந்த கதியில்‌ இயங்கும்‌ ஒரு பொறியின்‌ மூலம்‌ ஒரு குறித்த பணியை 
நிறைவேற்றுவதற்கு அதிக நேரம்‌ எடுக்கும்‌. அவ்வாறே கூடிய கதியில்‌ இயங்கும்‌ 
ஒரு பொறியின்‌ மூலம்‌ ஒரு குறித்த பணியை நிறைவேற்றுவதற்குக்‌ குறைந்த அளவு 
நேரம்‌ எடுக்கும்‌. ஆகவே ஓரலகு நேரத்தில்‌ அப்பொறிகளின்‌ மூலம்‌ நிறைவேற்றத்தக்க 
பணிகளின்‌ அளவுகள்‌ வேறுபடும்‌. 


குறைந்த கதியில்‌ தொழிற்படும்‌ ட ழி ழி ட இ பு 
கலப்பான்‌ (Blender) இன இதனை இன இல 


கூடுதலான கதியில்‌ தொழிற்படும்‌ 


கலப்பான்‌ (Blender) 


உரு 1.6 பழங்களை பழச்சாறாக முறைவழியாக்கல்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ஓரலகு நேரத்தில்‌ இரு கலப்பான்களை வெவ்வேறாகத்‌ தொழிற்படுத்தித்‌ தயாரிக்கத்‌ 
தக்க பழச்சாறு குவளைகளை ஒப்பிடும்போது (உரு 1.6 ஐப்‌ பார்க்க) கூடுதலான கதியில்‌ 
தொழிற்படும்‌ கலப்பான்‌ மூலம்‌ தயாரிக்கத்தக்க பழச்சாற்றின்‌ அளவு தொடர்பளவில்‌ 
கூடியதாகும்‌. ஆகவே ஒரு பொறி தொழிற்படும்‌ கதி அதிகரிக்கும்போது அதன்‌ 
செயற்றிறனும்‌ அதிகரிக்கும்‌. 

கணினியின்‌ செயற்றிறன்‌ முறைவழியாக்கியின்‌ கதியைச்‌ (Processor Speed) சார்ந்தது. 
முறைவழியாக்கியின்‌ கதி அதிகமெனின்‌, ஓரலகு நேரத்தில்‌ முறைவழியாக்கத்தக்க 
தரவின்‌ அளவு அதிகரிக்கும்‌. அதாவது, கணினியின்‌ செயற்றிறன்‌ அதிகமாகும்‌. 
ஆகவே ஒரு முறைவழியாக்கியைத்‌ தெரிந்தெடுக்கும்போது கூடுதலான கதி உள்ள ஒரு 
முறைவழியாக்கியைத்‌ தெரிந்தெடுத்தல்‌ உகந்ததாகும்‌. 

ஒரு செக்கனுக்குத்‌ தொழிற்படுத்தப்படும்‌ அறிவுறுத்தல்களின்‌ மூலம்‌ முறைவழி 


யாக்கியின்‌ கதி அளக்கப்படும்‌. 


© © - முறைவழியாக்கியின்‌ கதி செக்கனுக்குத்‌ தொழிற்படுத்தப்படும்‌ 


அ $தல்களின்‌ எண்ணிக்கையின்‌ மூலம்‌ அளக்கப்படும்‌. 
G வுறுதத மூ 


முறைவழியாக்கயின்‌ கதி மெகாஹேற்ஸ்‌ (MHz), கிகாஹேற்ஸ்‌ (GHz) போன்ற 
அலகுகளில்‌ எடுத்துரைக்கப்படும்‌. 


1000 MHz = 1 GHz 


( முறைவழியாக்கியை உற்பத்தி செய்யும்‌ கம்பனிகள்‌ 


முறைவழியாக்கியை உற்பத்திசெய்யும்‌ இ - இதி 
(Processor manufacturers) நிறுவனங்களாக இ 3 (intel) 
"பி்‌ ர்ரெல ்‌ 8 008815 || 
அப்பிள்‌ (401), இன்ரெல்‌ (10401), ற்ப ்‌ i ORE, 
(Advanced Micro Devices) போன்றன நகக்‌ on ப 


காணப்படுகின்றன. இவ்‌ நிறுவனங்கள்‌ உர 1.7 பல்வேறு வகை முறைவழியாக்கிகள்‌ 
உற்பத்திசெய்யும்‌ முறைவழியாக்கிகள்‌ உரு 
1.7 இல்‌ முறையே தரப்பட்டுள்ளன. 


( முறைவழியாக்கியின்‌ வகைகள்‌ 


பொதுவாக முறைவழியாக்கியில்‌ இருக்கும்‌ மைய முறைவழி அலகின்‌ 
அளவுக்கேற்ப முறைவழியாக்கியின்‌ வகையைத்‌ தீர்மானிக்கலாம்‌. அதற்கேற்ப மைய 
முறைவழியாக்கியில்‌ ஒன்று அல்லது இரண்டு அல்லது நான்கு அகணிகள்‌ (0௦1௦) 
இருக்குமெனின்‌, அவை பின்வருமாறு பெயரிடப்படும்‌. (அட்டவணை 1.3 ஜப்‌ 


பார்க்க.) 


இலவசப்‌ பாடநூல்‌ 


அட்டவணை 1.3 அகணிகள்‌ 


Single Core 


முறைவழியாக்கியின்‌ அகணிகளின்‌ எண்ணிக்கை அதிகரிக்கும்போது அதன்‌ 


செயற்றிறன்‌ அதிகரிக்கும்‌. ஓர்‌ உதாரணமாக இன்ரெல்‌ கம்பனி உற்பத்திசெய்த சில 
முறைவழியாக்கிகளைக்‌ கருதுவோம்‌. 


அட்டவணை 1.4 முறைவழியாக்கி வகைகளும்‌ அவற்றுக்கு வழங்கும்‌ பெயர்களும்‌ 


Single Core | Pentium |, II, III, IV 


Dual Core/Core2 Duo 
Core i3, 15, 17, 9 & | 
sth Gen || 


தரவுகளை நிரந்தரமாகத்‌ தேக்கி வைப்பதும்‌ தேவையான எல்லா மென்பொருள்களை 


யும்‌ நிறுவுவதும்‌ (108௨1) அவசியமாகையால்‌, கணினியின்‌ பிரதான தேக்ககச்‌ 
சாதனமாக வன்‌ வட்டு (வர 5k) பயன்படுத்தப்படுகின்றது. 


நாற்பது (40) பக்கமுள்ள ஒரு பயிற்சிப்‌ புத்தகத்தில்‌ குறிப்புகளின்‌ அளவிலும்‌ பார்க்கக்‌ 
கூடுதலான அளவு குறிப்புகளை 160 பக்கமுள்ள ஒரு பயிற்சிப்‌ புத்தகத்தில்‌ எழுதலாம்‌. 
அவ்வாறே தேக்ககக்‌ கொள்திறன்‌ குறைவாக உள்ள ஒரு வன்வட்டிலும்‌ பார்க்கக்‌ 
கூடுதலான தேக்ககக்‌ கொள்திறன்‌ உள்ள வன்வட்டில்‌ அதிக அளவு தரவுகளைத்‌ 
தேக்கி வைக்கலாம்‌ (உரு 1.8 ஐப்‌ பார்க்க). 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ய! 


40 பக்கப்‌ பயிற்சிப்‌ புத்தகம்‌ 1 TB வன்வட்டு 160 பக்கப்‌ பயிற்சிப்‌ புத்தகம்‌ 4717 வன்வட்டு 


உரு 1.8 வன்‌ வட்டுகளின்‌ கொள்திறன்கள்‌ 


கணினியின்‌ பிரதான வெளியீட்டுச்‌ சாதனம்‌ தெரிவிப்பி (14௦4௦0) ஆகும்‌. பயனர்‌ 
பெரும்பாலும்‌ தெரிவிப்பியூடாகத்‌ தொடர்பாடலில்‌ ஈடுபடுகின்றார்‌. 


( தெரிவிப்பியின்‌ அளவு 


கைக்கடிகாரத்திலும்‌ பார்க்கச்‌ சுவர்க்‌ கடிகாரம்‌ பெரிதாக இருப்பதனால்‌ அதில்‌ 
நேரத்தை எளிதாகப்‌ பார்க்கலாம்‌. அதாவது சிறிய தெரிவிப்பியில்‌ காட்சிகளைப்‌ 
பார்த்து இரசிப்பதிலும்‌ பார்க்கப்‌ பெரிய தெரிவிப்பியில்‌ காட்சிகளை எளிதாகப்‌ 
பார்த்து இரசிக்கலாம்‌. 


காட்சிகளைக்‌ பார்த்து இரசிப்பதற்குத்‌ திரையின்‌ அளவு மிகவும்‌ முக்கியமானதாகும்‌. 
மூலைவிட்டத்தின்‌ வழியே உள்ள நீளத்தைக்‌ கொண்டு திரையின்‌ அளவு அங்குலத்தில்‌ 
கணிக்கப்படும்‌. (உரு 1.9 ஐப்‌ பார்க்க.) 


இலவசப்‌ பாடநூல்‌ 


உரு 1.9 திரையின்‌ அளவு 


( தெரிவிப்பியின்‌ தொழினுட்பவியல்‌ 


உற்பத்தித்‌ தொழினுட்பவியலுக்கேற்பத்‌ தெரிவிப்பி பின்வருமாறு வகைப்படுத்தப்‌ 
படுகின்றது. 


உ கதோட்டுக்‌ கதிர்க்‌ குழாய்‌ (CRT - Cathode Ray Tube) 
உ திரவப்‌ பளிங்குக்‌ காட்சியகம்‌ (LCD - Liquid Crystal Display) 
உ ஒளி காலும்‌ இருவாயி (LED - Light Emitting Diode) 


CRT தெரிவிப்பி LCD /LED தெரிவிப்பி 
உரு 1.10 CRT, LCD /LED தெரிவிப்பிகள்‌ 


CRT வகைத்‌ தெரிவிப்பிகளின்‌ மின்‌ நுகர்ச்சி ஏனைய இரு வகைகளிலும்‌ பார்க்கக்‌ 
கூடுதலாகும்‌. மேலும்‌ அவற்றின்‌ நிறையும்‌ அவற்றை வைப்பதற்குத்‌ தேவையான 
இடத்தின்‌ அளவும்‌ கூடுதலாகும்‌. ஆகவே நவீனக்‌ கணினிகளில்‌ குறைந்த அளவு 
மின்‌ நுகர்ச்சி உள்ள இலேசான (LD) தெரிவிப்பிகள்‌ இப்போது அதிக அளவில்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. (உரு 1.10 ஐப்‌ பார்க்க.) 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ஒரு நூலகத்தில்‌ புத்தகப்‌ பைகளைத்‌ தற்காலிகமாக வைப்பதற்கு பயன்படுத்தப்படும்‌ 
சிறிய அறைகள்‌ உள்ள ஓர்‌ இறாக்கையைக்‌ கருதுவோம்‌ (உரு 1.11 ஐப்‌ பார்க்க). 
இங்கு நூலகத்திற்கு வரும்‌ பிள்ளைகள்‌ தமது புத்தகப்‌ பைகளை அந்த இறாக்கையில்‌ 
வைத்துவிட்டு, நூலகத்திலிருந்து வெளியேறும்போது அப்பைகளை எடுத்துச்‌ செல்வர்‌. 


இதனை ஓர்‌ அளவுக்கு ஒத்தவாறு கணினி தொழிற்படும்‌ சந்தர்ப்பத்தில்‌ தரவுகளும்‌ 
அறிவுறுத்தல்களும்‌ முதன்மை நினைவகத்தில்‌ (Main mr) தற்காலிகமாகத்‌ 
தேக்கி வைக்கப்படும்‌ (உர 1.12 ஐப்‌ பார்க்க). மேலும்‌ புத்தகப்‌ பை வைக்கப்படும்‌ 
இறாக்கையின்‌ அளவு பெரிதாக இருக்கும்போது வைக்கத்தக்க புத்தகப்‌ பைகளின்‌ அளவு 
அதிகரிப்பது போன்று முதன்மை நினைவகத்தின்‌ கொள்திறன்‌ அதிகரிக்கும்போது 
தேக்கி வைக்கத்தக்க தரவுகளினதும்‌ அறிவுறுத்தல்களினதும்‌ அளவும்‌ அதிகரிக்கின்றது. 
ஆகவே கணினியின்‌ முதன்மை நினைவகத்தின்‌ கொள்திறன்‌ அதிகரித்தல்‌ உகந்ததாகும்‌. 


நக HR 0804 PC = OS = 11 13213 
னை 1 AG AD 12 
| ்‌ 


- உரு 1.12 முதன்மை நினைவகமாகத்‌ தொழிற்படும்‌ 
உரு 1.11 புத்தகப்பை வைக்கப்படும்‌ தற்போக்கு அணுகல்‌ நினைவக அட்டை (RAM 
இறாக்கை (Random Access Memory)) 


© உக - முதன்மை நினைவகத்தின்‌ கொள்திறன்‌ மெகாபைற்று (MB), 
675 திகாபைற்று (GB) என்னும்‌ அலகுகளில்‌ எடுத்துரைக்கப்படும்‌. 


1024MB=1GB. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


கணினியின்‌ பிரதான வெளியீட்டுச்‌ சாதனம்‌ 
தெரிவிப்பி ஆகும்‌. தெரிவிப்பியிற்கு வெளியீடு 
காணொளி வரைவியற்‌ பொருத்தியினூடாக (Video 
Graphic Adapter - VGA) வழங்கப்படும்‌. கணினியின்‌ 
தாய்ப்‌ பலகையுடன்‌ (0௦௨0) இணைத்த காணொளி 
வரைவியற்‌ பொருத்தி, இணைக்கத்தக்க/ புற 
(External) காணொளி வரைவியற்‌ பொருத்தி என 


உரு 1.13 VGA அட்டை 


இரு வகைப்‌ பொருத்திகள்‌ உள்ளன. கணினி விளையாட்டுகளை அல்லது காணொளிக்‌ 
காட்சிகளைக்‌ கணினியில்‌ நன்றாக இயக்குவதற்குத்‌ தனியாக இருக்கும்‌ காணொளி 
வரைவியற்‌ பொருத்தி மிகவும்‌ பொருத்தமாக இருக்கும்‌. அதில்‌ தனியாகக்‌ காணொளி 
நினைவகக்‌ கொள்திறனும்‌ முறைவழியாக்கியும்‌ இருத்தலாகும்‌. (உரு 1.13 ஐப்‌ பார்க்க.) 
நவீன கணினிகளில்‌ காணொளி வரைவியற்‌ பொருத்தித்‌ துறைக்குப்‌ (VGA Port) பதிலாக 
DVI அல்லது HDMI துறை பயன்படுத்தப்படுகின்றது (உரு 1.14 ஐப்‌ பார்க்க.) 


VGA HDMI DVI 


(Video Graphic (Hight Definition (Digital Visual 
Array /Adaptor) Multimedia Interface) 
Interface) 


உரு 1.14 பல்வேறு காணொளி வரைவியற்‌ துறைகள்‌ 


HDMI வடங்களின்‌ மூலம்‌ கணினியையும்‌ தொலைக்காட்சித்‌ திரையையும்‌ அல்லது 
பல்லூடக எறிவையையும்‌ இணைக்கும்போது ஒலி, உரு ஆகிய இரண்டும்‌ ஊடு 
கடத்தப்படும்‌. VGA வடங்களின்‌ மூலம்‌ கணினியுடன்‌ தொலைக்காட்சித்‌ திரையை 
அல்லது பல்லூடக எறிவையை இணைக்கும்போது ஒலி அல்லது உரு மாத்திரம்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ஊடுகடத்தப்படும்‌. 


பொழுதுபோக்குக்காகக்‌ கணினியைப்‌ பயன்படுத்துவதில்‌ இன்று பல பயனர்கள்‌ 
நாட்டங்கொண்டுள்ளனர்‌. பாட்டுகளைக்‌ கேட்பதற்கும்‌ ஒலியை நாடாவில்‌ பதிவு 
செய்வதற்கும்‌ கணினியில்‌ ஒலி அட்டை (8௦0 கோம்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. ஒலி 
அட்டையுடன்‌ இணைத்த நுணுக்குப்பன்னியின்‌ மூலம்‌ ஒலி உள்ளீடும்‌ ஒலிப்பான்‌ 
மூலம்‌ ஒலி வெளியீடும்‌ நடைபெறுகின்றன. 

பல கணினிகளில்‌ ஒலி அட்டை தாய்ப்பலகையுடன்‌ இணைக்கப்பட்டிருக்கும்‌ (௨௬ 


1.15 ஐப்‌ பார்க்க). தாய்ப்பலகையில்‌ ஒலி அட்டை இருப்பினும்‌ பயனர்‌ தேவைகருதி 
ஒரு மேலதிக ஒலி அட்டையைக்‌ கணினியுடன்‌ பொருத்தலாம்‌. 


உரு 1.15 தாய்ப்பலகை (010௦80) மீது ஒலி அட்டை உரு 1.16 இணைக்கத்தக்க (External) 
ஒலி அட்டை 


ஒலி அட்டையுடன்‌ இணைந்து ஒரே விதத்தில்‌ பல துறைகள்‌ இருப்பதனால்‌, பின்வரும்‌ 
நியம நிறங்கள்‌ அறிமுகஞ்செய்யப்பட்டுள்ளன. (உரு 1.16 ஐப்‌ பார்க்க.) 

இளம்‌ பச்சை - (Aயi௦ Out) ஒலிப்பானை அல்லது தலைப்பன்னியைப்‌ பொருத்தல்‌ 
இளம்‌ ரோசா நிறம்‌ - (141010) நுணுக்குப்பன்னியைப்‌ பொருத்தல்‌ 

இளம்‌ நீலம்‌ - (Li ற) ஒரு புற உபகரணத்தினூடாக ஒலியை வழங்கல்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


பணிசெயல்‌ முறைமையின்‌ மூலம்‌ பயனருக்கும்‌ வன்பொருளுக்குமிடையே 
தொடர்புடைமை ஏற்படுத்தப்படுகின்றது. மேலும்‌ பிரயோக மென்பொருளை 
இயக்குவதற்கும்‌ பணிசெயல்‌ முறைமை அத்தியாவசியமானது. கணினியில்‌ 
பணிசெயல்‌ முறைமையை நிறுவிய பின்னர்‌ தேவையான பிரயோக மென்பொருளை 
நிறுவலாம்‌. பயனர்‌ பிரயோக மென்பொருள்‌, பணிசெயல்‌ முறைமை ஆகியவற்றுடன்‌ 
வன்பொருள்‌ இணைக்கப்படும்‌ விதம்‌ உரு 1.17 இற்‌ காட்டப்பட்டுள்ளது. 


உரு 1.17 வன்பொருள்‌, மென்பொருள்‌ பயனர்‌ 


பணிசெயல்‌ முறைமையைத்‌ தெரிந்தெடுக்கும்போது அவசியமெனின்‌ சுயாதீன திறந்த 
மூலப்‌ பணிசெயல்‌ முறைமை மென்பொருள்களை (உதாரணம்‌: லினக்ஸ்‌, உபுந்து) 
இலவசமாகப்‌ பெறலாம்‌. இல்லாவிட்டால்‌, உத்தரவுபெற்ற பணிசெயல்‌ முறைமை 
மென்பொருள்களை (உதாரணம்‌: வின்டோஸ்‌ 8, வின்டோஸ்‌ 10) வாங்கலாம்‌. 
இல்லையெனின்‌, இலவசமாக வழங்கப்படும்‌ ஒத்திகையாகப்‌ பயன்படுத்தத்தக்க 
பணிசெயல்‌ முறைமையைப்‌ (உதாரணம்‌: மதிப்பீட்டுக்கான வின்டோஸ்‌ 10) பெறலாம்‌. 
தேவையான பிரயோக மென்பொருளைப்‌ பயனரின்‌ தேவைக்கேற்பத்‌ தெரிந்தெடுத்தல்‌ 
வேண்டும்‌. 


மேசைக்‌ கணினி, மடிக்‌ கணினி போன்ற கணினிகளை வாங்கும்போது அவற்றில்‌ 
பணிசெயல்‌ முறைமை நிறுவப்பட்டுள்ளதா, இல்லையா எனச்‌ சோதிக்க வேண்டும்‌. 
பெரும்பாலும்‌ DOS அல்லது 111௨: பணிசெயல்‌ முறைமை நிறுவப்பட்டிருக்கும்‌. 
அத்தகைய கணினிகளின்‌ விலை தொடர்பளவில்‌ குறைவாகும்‌. உரிமையுள்ள 
பணிசெயல்‌ முறைமை மென்பொருளை (உதாரணம்‌: வின்டோஸ்‌) நிறுவினால்‌, 
விலை தொடர்பளவில்‌ அதிகமாகும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


கணினியை வாங்கும்போது கருத்திற்‌ கொள்ள வேண்டிய 


தொழினுட்பவியல்‌ சாராத வேறு விடயங்கள்‌ 


ஒரு கணினியை வாங்குவதற்கு முன்னர்‌ உற்பத்தி செய்த நிறுவனம்‌, கணினியின்‌ 
வகை, விலை போன்ற தொழினுட்பவியல்‌ சாராத விவரக்கூற்றுகளிலும்‌ கவனஞ்‌ 
செலுத்த வேண்டும்‌. 


கணினியை வாங்கும்போது வழங்கும்‌ உத்தரவாதம்‌ (Wகாஃா()) கருதிப்‌ பார்க்க வேண்டிய 
ஒரு முக்கிய காரணியாகும்‌. அவ்வுத்தரவாதம்‌ உற்பத்தி செய்யும்‌ நிறுவனம்‌ மூலமும்‌ 
சந்தைப்படுத்தும்‌ வர்த்தக நிறுவனத்தின்‌ மூலமும்‌ நுகர்வோருக்கு வழங்கப்படும்‌. 
இவ்வுத்தரவாதம்‌ நுகர்வோருக்குப்‌ பல விதங்களில்‌ வழங்கப்படலாம்‌. 


கணினியை வாங்கும்போது பொதுவாக வழங்கப்படும்‌ உத்தரவாதக்‌ காலம்‌ 
இருந்தாலும்‌ கணினியின்‌ பல்வேறு பாகங்களுக்காக விசேட உத்தரவாதக்‌ காலத்தையும்‌ 
வழங்கலாம்‌. ஓர்‌ உதாரணமாக மடிக்‌ கணினியை வாங்கும்போது மூன்று ஆண்டுகள்‌ 
உத்தரவாதக்‌ காலம்‌ வழங்கப்படும்‌. மின்‌ கலத்திற்காக ஓர்‌ ஆண்டு உத்தரவாத காலம்‌ 
மாத்திரம்‌ அளிக்கப்படும்‌. 


( ௨. உற்பத்தியாளரின்‌ உத்தரவாதம்‌ 


உற்பத்தி செய்யும்‌ நிறுவனம்‌ அதன்‌ உற்பத்திப்‌ பொருளுக்காக வழங்கும்‌ 
உத்தரவாதம்‌ உற்பத்தியாளரின்‌ உத்தரவாதம்‌ (Manufacturer Warranty) 


எனப்படும்‌. அதில்‌ குறிப்பிடப்பட்ட உத்தரவாதக்‌ காலத்தினுள்ளே 
பொருளில்‌ பழுது ஏற்பட்டால்‌ அது பழுது பார்க்கப்படும்‌ அல்லது பிபி 
அதற்குப்‌ பதிலாக ஒரு புதிய பொருள்‌ வழங்கப்படும்‌. 


( b. நீடிக்கப்பட்ட உத்தரவாதம்‌ 


உற்பத்தி செய்யும்‌ நிறுவனம்‌ பொதுவாக வழங்கும்‌ உத்தரவாதக்‌ 
காலத்திற்கு மேலதிகமாக உத்தரவாதக்‌ காலத்தை நீடித்து வழங்கும்‌ 
உத்தரவாதம்‌ நீடிக்கப்பட்ட உத்தரவாதம்‌ (Extended warranty) எனப்படும்‌. 
இதற்காகப்‌ பொருளுக்குக்‌ குறித்த விலையிலும்‌ பார்க்கக்‌ கூடுதலான 
பணத்தை நுகர்வோர்‌ வர்த்தக நிலையத்திற்குச்‌ செலுத்த வேண்டும்‌. 


(௦. அமைவிட உத்தரவாதம்‌ 


இங்கு தொழினுட்பவியலாளர்கள்‌ உங்கள்‌ அமைவிடத்திற்கு வந்து 


பொருளைத்‌ திருத்துதல்‌, தொழிற்படாத பகுதிகள்‌ இருப்பின்‌ அவற்றை YEAR 
நீக்கிப்‌ புதிய பகுதிகளைப்‌ பொருத்தல்‌, பொருளின்‌ தொழிற்பாட்டைச்‌ 5 


சோதித்தல்‌ போன்ற பணிகளை மேற்கொள்வர்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


பயனரின்‌ தேவைக்கு உகநீத விவரக்கூற்றுகள்‌ உள்ள கணினியை வாங்கும்போது 
அதன்‌ விலை வேறுபடலாம்‌. 


உதாரணங்கள்‌ 


1, 


கதி கூடிய முறைவழியாக்கி உள்ள கணினியை வாங்கும்போது விலை 
அதிகரித்தல்‌. 

அளவிற்‌ பெரிய தெரிவிப்பி உள்ள கணினியை வாங்கும்போது விலை 
அதிகரித்தல்‌. 

கூடுதலான நினைவகக்‌ கொள்திறன்‌ உள்ள கணினியை வாங்கும்போது விலை 
அதிகரித்தல்‌. 

கூடுதலான தேக்ககக்‌ கொள்திறன்‌ உள்ள வன்வட்டு இருக்கும்‌ கணினியை 
வாங்கும்போது விலை அதிகரித்தல்‌. 

நீண்டகால உத்தரவாதமுள்ள கணினியை வாங்கும்போது விலை அதிகரித்தல்‌. 


பல வர்த்தக நிறுவனங்களின்‌ விலைகளை ஒப்பிட்டு, குறித்த தொழினுட்பவியல்‌ 
விவரக்கூற்றுகளையும்‌ உத்தரவாதக்‌ காலத்தையும்‌ கருத்திற்‌ கொண்டு குறைந்த 
விலையுள்ள கணினியை வாங்குதல்‌ உகந்ததாகும்‌. 


ட - கணினியின்‌ விலையை மாத்திரம்‌ கருத்திற்‌ கொண்டு அதனைத்‌ 


[a தெரிந்தெடுத்தலாகாது. 


கொள்வனவாளர்‌ கணினியை வாங்கும்போது வழங்கும்‌ வர்த்தக நிறுவனம்‌ பின்வரும்‌ 


சேவைகளை வழங்கும்‌. 


1 
A 


தொழினுட்பவியல்‌ ஆலோசனை (Technical Advice) 
தொழினுட்பவியல்‌ உதவி (Technical Support) 


வர்த்தக நிறுவனத்துடன்‌ தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண்‌, 
மின்னஞ்சல்‌ முகவரி, இணையத்தள முகவரி என்பன வாடிக்கையாளருக்கு 


இலவசப்‌ பாடநூல்‌ 


வழங்கப்படும்‌. 


மேற்குறித்த விடயங்களைக்‌ கருதிப்‌ பார்த்து பயனரின்‌ தேவைகளைப்‌ பூர்த்தி 
செய்வதற்கு உகந்த தொழினுட்பவியல்‌ விவரக்கூற்றுகளைத்‌ தயாரித்த பின்னர்‌ ஒரு 
நம்பிக்கையான வர்த்தக நிலையத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மதிப்புள்ள 


ஒரு நிறுவனம்‌ உற்பத்திசெய்த கணினியை கொள்வனவு செய்தல்‌ நன்று. 


கணினியுடன்‌ துறைகளினூடாகப்‌ (1௦) புறச்‌ சாதனங்கள்‌ தொடுக்கப்படும்‌. ஆகவே 
பயனரின்‌ தேவைகளுக்கேற்பக்‌ கணினிப்‌ புறச்‌ சாதனங்களைத்‌ தெரிந்தெடுத்தாலும்‌ 
அவற்றைக்‌ கணினியுடன்‌ இணைப்பதற்கு உகநீத துறை கணினியில்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌. ஆகவே கருதிப்‌ பார்க்க வேண்டியதுறைகளும்‌ அவற்றுடன்‌ இணைக்கத்தக்க 
புறச்‌ சாதனங்களும்‌ கீழே தரப்பட்டுள்ளன. 


8. அகிலத்‌ தொடர்ப்பாட்டை (Universal Serial Bus - USB) 


கணினியுடன்‌ மேலதிகப்‌ புறச்‌ சாதனங்கள்‌ USB துறையினூடாகப்‌ பொருத்தப்படும்‌. 
ஆகவே கணினியில்‌ பல (58 துறைகள்‌ இருக்க வேண்டும்‌. 

USB துறையுடன்‌ இணைக்கத்தக்க புறச்‌ சாதனங்கள்‌ 

உ அச்சுப்பொறி (Printer) 

உ சாவிப்பலகை (Keyboard) 

உ. சுட்டி (14005௦) 

உ வருடி (Scanner) 

உ புற வன்வட்டு (External Hard Disk) 

உ புற இலக்கமுறைப்‌ பல்திற வட்டு இயக்கி (Extemal DVD Drive) 
உ இலக்கமுறை நிழற்படக்‌ கருவி (Digital Camera) 

உ இணைய நிழற்படக்‌ கருவி (Web Camera) 

உ பட்டைக்‌ குறிமுறை வாசிப்பான்‌ (Barcode Reader) 

உ நினைவக அட்டை (Memory Card) 


உ பளிச்சீட்டு இயக்கி (Pen Drive) 


இலவசப்‌ பாடநூல்‌ 


( 0. வலையமைப்பு துறை (Network Port / 87-45) 


கணினியை வலையமைப்பாக்குவதற்கு இத்துறை பயன்படுத்தப்படும்‌ (உரு 1.18 ஐப்‌ 
பார்க்க). 


உரு 1.18 


( ௦. Bluetooth, Wi-Fi வசதிகள்‌ 


செல்லிடத்திற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ கணினிகளுக்காக வடங்கள்‌ இல்லாத 
வலையமைப்புத்‌ தொடர்புகளை உருவாக்குவதற்கு Bluetooth, Wi-Fi வசதிகள்‌ 


9 ri 


கணினியைத்‌ தெரிந்தெடுக்கையில்‌ கவனத்திற்‌ கொள்ள வேண்டிய அடிப்படை விவரக்‌ 
கூற்றுகளிடையே சில கீழே தரப்பட்டுள்ளன (உரு 1.19 ஐப்‌ பார்க்க). 


இலவசப்‌ பாடநூல்‌ 


முறைவழியாக்கியின்‌ கதி 
Processor Speed 


வன்‌ வட்டின்‌ கொள்திறன்‌ 


Hard Disk Capacity 


தொழினுட்பவியல்‌ 


Teachnical ்‌ நினைவகக்‌ கொள்திறன்‌ 


Memory Capacity 


திரையின்‌ அளவு 
Screen Size 
விவரக்கூற்று 
Specification 
கணினியின்‌ விலை 
Computer Price 


உத்தரவாதம்‌ 


Warranty 
தொழினுட்பவியல்‌ அல்லாத 


Non -Teachnical நிறுவனத்தின்‌ நன்மதிப்பு 
Company Reputation 


'விற்பனைக்குப்‌ பிந்திய சேவை 
After Sales Service 


உரு 1.19 கணினியை வாங்கும்போது கவனத்திற்‌ கொள்ள வேண்டிய தொழினுட்பவியல்‌ மற்றும்‌ 
தொழினுட்பவியல்‌ அல்லாத சில விவரக்கூற்றுத்‌ தேவைகள்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


பயனர்‌ தேவைகளுக்குகேற்பக்‌ கணினிகளுக்கான தொழினுட்பவியல்‌ 
விவரக்கூற்றுகளைத்‌ தயாரிக்கையில்‌ கவனத்திற்‌ கொள்ள வேண்டிய 
காரணிகள்‌ 


ட தத்தம்‌ 
ச ர ட... 
ண வைல 
15, 255 314, 44 Generation 
தெரிவிப்பி (அளவு... [17% 19821” 
பகை op 
பொருத்தி வகை 


| ஒலிஅட்டை புகை [ஸ்ம நசி 


தனியாளின்‌ தேவைக்கேற்ப கொள்வனவு செய்யக்‌ கூடிய சில வகைக்‌ 
கணினிகள்‌ 

சேவையகக்‌ கணினி (Server Computer) 

பணி நிலையக்‌ கணினி (Workstation Computer) 

மேசைக்‌ கணினி (Desktop Computer) 

எல்லாம்‌ ஒன்றில்‌ உள்ள கணினி (A11-in-one Computer) 

மடிக்‌ கணினி (Laptop Computer) 

கையேட்டுக்‌ கணினி (Notebook Computer) 

வரைபட்டிகைக்‌ கணினி (Tablet Computer) 


சூட்டிகைத்‌ தொலைபேசி (Smartphone) 


கணினிப்‌ புறச்‌ சாதனங்கள்‌ உள்ளீட்டு, வருவிளைவு, தேக்ககச்‌ சாதனங்‌ 
களாகும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


விவரக்கூற்றுகள்‌ என்பவை பண்பு அல்லது அளவு பற்றிய பொது 
இயல்புகளாகும்‌. 

கணினிகளினதும்‌ புறச்‌ சாதனங்களினதும்‌ அடிப்படை விவரக்கூற்றுகள்‌ 
முறைவழியாக்கியின்‌ வகையும்‌ கதியும்‌ 


தற்போக்கு அணுகல்‌ நினைவகத்தின்‌ (AM) கொள்திறன்‌ 


வன்‌ வட்டின்‌ கொள்திறன்‌ 


தெரிவிப்பியின்‌ அளவும்‌ தொழினுட்பவியலும்‌ 


காணொளி வரைவியற்‌ பொருத்தியும்‌ ஒளியும்‌ 

கணினியை கொள்வனவு செய்யும்போது கருத்திற்‌ கொள்ள வேண்டிய வேறு 
விடயங்கள்‌ 

உத்தரவாதம்‌ 

நிறுவப்பட்ட மென்பொருள்கள்‌ 


விற்பனைக்குப்‌ பிந்திய சேவை 


கணினித்‌ துறைகள்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


இந்த அத்தியாயத்தைக்‌ கற்பதன்‌ மூலம்‌ 

உ விரிதாள்‌ என்பது யாது? 

உ விரிதாளின்‌ சிறப்பியல்புகள்‌ 
பணிநூல்‌, பணித்தாள்‌, அடைப்பு, நிரல்‌, நிரை 
பெயர்‌ அடைப்பு 
சார்புகள்‌, சூத்திரங்கள்‌ 
பணிசெயற்‌ கருவிகள்‌ 
தரவு வரிசையாக்கம்‌ 

ஈ வரைபுகள்‌ 


ஆகியன தொடர்பான விளக்கத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. 


இ விரிதாள்‌ என்பது யாது? 


விரிதாள்‌ என்பது ஆதியில்‌ கணக்காளர்கள்‌ தாளைப்‌ பயன்படுத்திக்‌ கணிப்பதற்குப்‌ 
பயன்படுத்திய முறையியலுக்காகத்‌ தற்போது உள்ள இலத்திரனியல்‌ ஆவணமாகும்‌. 


சார்புகளையும்‌ (10௦1௦5) சூத்திரங்களையும்‌ (Forma) பயன்படுத்திக்‌ கணிப்பு 
(Calculations), தரவு வரிசையாக்கம்‌ (501102, வரைபுகளை அமைத்தல்‌ போன்ற கணிதப்‌ 
பணிகளுக்கும்‌ கணக்கீட்டுப்‌ பணிகளுக்கும்‌ பயன்படுத்தத்தக்க நிரல்களையும்‌ 
(Columns) நிரைகளையும்‌ (5) கொண்ட ஆவணம்‌ விரிதாள்‌ (Spreadsheet) ஆகும்‌. 


விரிதாள்‌ மென்பொருளைப்‌ பயன்படுத்திக்‌ கணினியின்‌ மூலம்‌ மின்‌ விரிதாளைப்‌ 
பயன்படுத்தலாம்‌. விரிதாள்‌ மென்பொருள்‌ ஒரு பிரயோக மென்பொருளாகும்‌. 


மின்‌ விரிதாளில்‌ ஆவணத்தைத்‌ தயாரிப்பதற்குப்‌ பணிநூல்‌ (Workbook) பயன்படுத்தப்‌ 
படுகின்றது. அப்பணிநூலின்‌ பணித்தாள்களைக்‌ (Worksheets) கொண்டு ஆவணத்தைத்‌ 
தயாரிக்கலாம்‌. ஆவணத்தை அமைப்பதற்குப்‌ பல கருவிகள்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 
அவற்றின்‌ தொழில்களை இனங்காண்போம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


பொதுவான கருவிகள்‌ 


புதிய பணித்தாளைப்‌ சேமிக்கப்பட்ட ஆவண ஆவணத்தை 
பெறுதல்‌ - New மொன்றைத்‌ திறத்தல்‌ - 00௦ அச்சிடல்‌ - Print 


ஆவணத்தைச்‌ ஆவணத்தின்‌ அச்சிடல்‌ 
சேமித்தல்‌ - Save முன்பார்வை- Print Preview 


பிரதி செய்த அல்லது வெட்டி 
இறுதியாக மேற்கொள்ளப்‌ எழுத்துகள்‌, படங்கள்‌ யெடுக்கப்பட்ட எழுத்துக்கள்‌, 
பட்ட செயற்பாட்டை நீக்குதல்‌ ஆகியவற்றைப்‌ பிரதி படங்கள்‌ ஆகியவற்றை 
- Undo செய்தல்‌ - Copy ஒட்டுதல்‌ - Paste 


இறுதியாக நீக்யெ எழுத்துக்கள்‌, சொற்கள்‌, வசனங்கள்‌ 
செயற்பாட்டை மீளப்‌ படங்களை வெட்டி ஆகியவற்றின்‌ 
பெறுதல்‌ - Redo விடல்‌ - மே எழுத்தமைப்பு, இலக்கண 
முறைமை ஆகியவற்றைச்‌ 
சரிபார்த்தல்‌ - Spelling 


இலவசப்‌ பாடநூல்‌ 


விரிதாளின்‌ சிறப்பியல்புகள்‌ 


சூத்திரச்‌ சட்டம்‌ - 
நிரல்‌ - Column Formula Bar கலத்தில்‌ 
பெயர்‌ அடைப்பு - நிரலுக்கு முகப்படையாளம்‌ கடகம்‌ படும்‌ 
NameBox உண்டு. அது ஆங்கில விடயத்தைக்‌ 
தெரிந்தெடுக்கும்‌ கலப்‌ நெடுங்கணக்கின்‌ எழுத்து 4 காட்டுகின்றது. 
பெயரைக்‌ காட்டுகின்றது. இலிருந்து ஆரம்பிக்கின்றது. 


நிரைக்கு முகப்‌ 
படையாளம்‌ 
உண்டு. அது 
1 இலிருந்து 
ஆரம்பிக்கும்‌ 


கல வீச்சு - Cell Range கலம்‌ - C௪]! நிரலும்‌ நிரையும்‌ 
அடுத்துள்ள கலங்கள்‌ இடைவெட்டும்‌ இடம்‌ 
கல வீச்சு எனப்படும்‌. கலம்‌ ஆகும்‌. நிரலின்‌ 
எழுத்தும்‌ நிரையின்‌ எண்ணும்‌ 
சேர்ந்து கலப்பெயரை 
அமைக்கும்‌ (உதாரணம்‌ : 67 
Cell Address) 


இலவசப்‌ பாடநூல்‌ 


கலத்தை வடிவமைக்கும்‌ கருவிகள்‌ (Cell formatting tools) 


எழுத்துக்களுக்கு 


எழுத்துக்களின்‌ அளவை டன்னை நிறம்‌ இடல்‌ - Color 
பக ்‌ தடிப்பாக்கல்‌ - Bold 
மாற்றியமைத்தல்‌ - Font Size 


தலைப்பு, உபதலைப்பு எழுத்துக்களைச்‌ 


சாதாரண எழுத்து சறற சுற்றி வரம்பிடல்‌ 
சரிவான - Italic Borders 


எழுத்து வகைகள்‌ - Font 
( Times New Roman 
0 Cambria 
0 Nirmala பி 
ஈ பாமினி 


நேர்ப்படுத்தும்‌ மற்றும்‌ தானப்படுத்தும்‌ கருவிகள்‌ 
(Alignment and positioning tools) 


- - சில அடைப்புகளை ஓர்‌ 
கலத்தினுள்‌ திசைப்படுத்தலை அடைப்பாக ஒருங்கே 
நடுவிற்கு மாற்றுவதற்கு சேர்ப்பதற்கும்‌ மைய 
-Middle - Orientation நேர்ப்படுத்துவதற்கும்‌ 
- Merge and Center 


கலத்தில்‌ சொற்களைச்‌ 
சுற்றிக்‌ கட்டுவதற்கு 
- Wrap Text 


இலவசப்‌ பாடநூல்‌ 


கலத்தில்‌ உள்ள தரவு வகைக்கேற்ப வடிவமைக்கும்‌ கருவிகள்‌ 
(Number formating tools) 


பதின்மங்களைக்‌ கூட்டிக்‌ 


நாணயம்‌ - சதவீதம்‌ - குறைத்தல்‌ - 
Currency Percentage Increase & Decrease 


Decimals 


Number 


Currency 


Accounting 


Short Date 


Long Date 


Time 


Percentage 


Fraction 


Scientific 


இலவசப்‌ பாடநூல்‌ 


விரிதாளைப்‌ பயன்படுத்திச்‌ சூத்திரத்தை அறிமுகஞ்‌ செய்யும்போது 
பயன்படுத்தப்படும்‌ குறியீடுகளும்‌ சொற்களும்‌ 


சூத்திரங்களுக்கான குறியீடுகள்‌ (Symbols for Formula) 
சூத்திரத்தை 


ஆரம்பிப்பதற்கு - 
முன்னர்‌ இடப்படுவது கழிப்பதற்கு வகுப்பதற்கு 
ப fr விரி / 


கூட்டுவதற்கு பெருக்குவதற்கு 


சார்பு (Function) 


கல வீச்சிலுள்ள பெறுமானங்களின்‌ கல வீச்சிலுள்ள பெறுமானங்களில்‌ அதி 
கூட்டுத்தொகையைக்‌ காண்பதற்கு கூடிய பெறுமானத்தைக்‌ காண்பதற்கு 


Sum Average Max 


கல வீச்சிலுள்ள பெறுமானங்களின்‌ கல வீச்சிலுள்ள பெறுமானங்களின்‌ அதி 
சராசரியைக்‌ காண்பதற்கு குறைந்த பெறுமானத்தைக்‌ காண்பதற்கு 
வரைபுகள்‌ (Charts) 


அட்டவணைப்படுத்திய தரவுகளை உருக்களின்‌ மூலம்‌ காட்டுவதற்கு வரைபுகள்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 


க்கம்‌ 


லு படு Bar ப Scatter Other 


v Charts ~ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


சார்புகளையும்‌ சூத்திரங்களையும்‌ பயன்படுத்திக்‌ கணிப்புகளுக்கும்‌ தரவு 
வரிசையாக்கங்களுக்கும்‌ வரைபுகளை அமைப்பதற்கும்‌ பயன்படுத்தத்தக்க 
நிரல்களையும்‌ நிரைகளையும்‌ கொண்ட ஆவணம்‌ விரிதாள்‌ எனப்படும்‌. 


நிரலும்‌ நிரையும்‌ இடைவெட்டும்‌ இடம்‌ கலம்‌ எனப்படும்‌. 


நிரல்‌ ஆங்கில எழுத்து & இலும்‌ நிரை எண்‌ | இலும்‌ ஆரம்பிக்கும்‌. 


ஒரு புதிய ஆவணத்தைப்‌ பெறுதல்‌ (11), திறத்தல்‌ (00௯), சேமித்தல்‌ (Save), 
அச்சிடுதல்‌ (1ம்‌, அச்டெல்‌ முன்பார்வை (int Preview), திரும்பச்‌ செய்‌ Redo), 
செய்ததை விடு (௩0௦), வெட்டல்‌ (ய), நகல்‌ செய்தல்‌ (0௦0), ஒட்டுதல்‌ (Paste), 
எழுத்துக்கூட்டலைச்‌ சரிபார்த்தல்‌ (றத) ஆகியன பொதுக்‌ கருவிகளாகும்‌. 
சார்புகளைப்‌ பயன்படுத்தி கணிப்புகள்‌ செய்யப்படும்‌. 

Sum, Average, Max, Min ஆகியன கணிப்புகளுக்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ எளிய 
சார்புகளாகும்‌. 

சலாகை வரைபுகள்‌, நிரல்‌ வரைபுகள்‌, கோட்டு வரைபுகள்‌, வட்ட வரைபுகள்‌ 
ஆகியவற்றின்‌ மூலம்‌ தரவுகள்‌ பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


இந்த அத்தியாயத்தைக்‌ கற்பதன்‌ மூலம்‌ 


பல்நிபந்தனைகள்‌ உள்ள தெரிவுக்‌ கட்டுப்பாட்டுக்‌ கட்டமைப்பு 


பல்நிபந்தனைகள்‌ உள்ள பிரசினங்களுக்குப்‌ பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ 
படங்களைக்‌ கொண்டு தீர்வுகளைக்‌ காட்டல்‌ 
மீள்செயல்‌ உள்ள கட்டுப்பாட்டுக்‌ கட்டமைப்பு 


மீள்செயல்‌ உள்ள பிரசினங்களுக்குப்‌ பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ படங்களைக்‌ 
கொண்டு தீர்வுகளைக்‌ காட்டல்‌ 

உ. Sach செய்நிரலைக்‌ கொண்டு தெரிவுகளும்‌ மீள்செயல்‌ கட்டுப்‌ 
பாட்டுக்‌ கட்டமைப்பும்‌ உள்ள செய்நிரல்களைத்‌ தயாரித்தல்‌. 

உ. உள்ளமை கட்டுப்பாட்டுக்‌ கட்டமைப்பு உள்ள பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ 


படங்களைக்‌ கொண்டு தீர்வுகளைக்‌ காட்டல்‌ 
உ அணியும்‌ அதன்‌ பயன்பாடும்‌ 


ஆகியன தொடர்பான விளக்கத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. 


தரம்‌ 7 இற்கான தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ தொழினுட்பவியல்‌ பாடநூலில்‌ 
குறிப்பிட்டவாறு 588101 செய்நிரலை htp://www.scratch.mit.edப மூலம்‌ பெறுக. 


3.1 எளிய தெரிவுகள்‌ 


தரம்‌ 8 இன்‌ செய்நிரலை உருவாக்கல்‌ பற்றிய 
அத்தியாயத்தில்‌ நீங்கள்‌ கற்றவாறு எளிய தெரிவு 
என்பது ஒரு நிபந்தனைக்கேற்ப இரு சந்தர்ப்பங்‌ 
களிடையே ஒரு சந்தர்ப்பத்தைத்‌ தெரிந்தெடுத்தலாகும்‌. 
ஓர்‌ உதாரணமாக ஒரு நாணயத்தை மேலே எறிந்து ஒரு நாணயத்தின்‌ தலையும்‌ 
தலை அல்லது பூ கிடைக்கும்‌ சந்தர்ப்பத்தை பூவும்‌ 


எடுக்கலாம்‌. 
நாணயத்தை மேலே எறிதல்‌ 


clicked 


ட) இ நாணயத்தை மேலே எறிக இர £2] secs 


ask விழும்‌ பக்கம்‌ யாது? and wait 


பாய்ச்சற்‌ கோட்டுப்படம்‌ 1 - நாணயத்தின்‌ தலை அல்லது Scratch செய்நிரல்‌ 1 


இலவசப்‌ பாடநூல்‌ 


பூ கிடைத்தல்‌ 


ஓர்‌ எளிய தெரிவில்‌ ஒரு நிபந்தனை இருக்கும்‌ அதே வேளை இரு சந்தர்ப்பங்களிடையே 
ஒரு சந்தர்ப்பத்தைத்‌ தெரிந்தெடுப்பதற்கான ஆற்றல்‌ உண்டு. நிபந்தனை திருப்தி 
யாக்கப்படும்‌ (உண்மையாக இருக்கும்‌) போது ஒரு சந்தர்ப்பமும்‌ நிபந்தனை 
திருப்பதியாக்கப்படாத (பொய்யாக இருக்கும்‌) போது மற்றைய சந்தர்ப்பமும்‌ 
தெரிந்தெடுக்கப்படும்‌. 


இ பல்நிபந்தனைகள்‌ உள்ள கெரிவு | 


பல்தெரிவு என்பது இரண்டுக்கு மேற்பட்ட சந்தர்ப்பங்களிடையே ஒரு நிபந்தனையின்‌ 
கீழ்‌ அல்லது பல நிபந்தனைகளின்‌ கழ்‌ ஒரு சந்தர்ப்பத்தைத்‌ தெரிந்தெடுத்தலாகும்‌. 


ஒரு தாயக்கட்டையை மேலே எறிந்த பின்னர்‌ 1 தொடக்கம்‌ 6 வரையுள்ள ஒரு 
பெறுமானம்‌ கிடைத்தல்‌ பல்நிபந்தனைகள்‌ உள்ள தெரிவுக்கு ஓர்‌ உதாரணமாகும்‌. 


say for © secs 
3 விழுந்த பெறுமானம்‌ யாது 1.2 


௧௩ பெறுமானம்‌ ௦ அணா 


say EJ for ©) secs 


say நரி for © secs 


else 


say [A for © secs 


பாய்ச்சற்‌ கோட்டுப்படம்‌ 2 - தாயக்கட்டையின்‌ பெறுமானத்தைப்‌ ர ற 
ட Scratch செய்நிரல்‌ 2 
பெறுதல்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


இங்கு ஒரு பெறுமானம்‌ கிடைக்கும்‌ சந்தர்ப்பம்‌ ஐந்து நிபந்தனைகளிடையே ஒரு 
நிபந்தனை திருப்தியாக்கப்படும்போது அல்லது ஐந்து நிபந்தனைகளும்‌ திருப்தி 
யாக்கப்படாதபோது ஏற்படும்‌. 


m மீன்செயல்‌ உள்ள கட்டுப்பாட்டுக்‌ கட்டமைப்பு 


ஒரு செயல்‌ திரும்பத்‌ திரும்ப நடைபெறுதல்‌ 
மீள்செயல்‌ (Repetition) எனப்படும்‌. 


மீள்செயல்‌ ஆரம்பிப்பதும்‌ மீள்செயல்‌ 
முடிவதும்‌ ஒரு குறித்த நிபந்தனைக்கேற்ப 
நடைபெறும்‌. 


ஒரு தடவைக்கு ஓர்‌ எண்‌ வீதம்‌ 1 தொடக்கம்‌ 5 வரையுள்ள முழு 
எண்களை வெளியீடு செய்தல்‌. 


இப்பாய்ச்சற்‌ கோட்டுப்படத்தில்‌ 
இடம்பெறும்‌ நிபந்தனை எண்‌ 5 
அல்லது அதிலும்‌ குறைவா? 
ஆரம்பத்திலேயே நிபந்தனை 
பரீட்சிக்கப்படும்‌ அதே வேளை 
அது உண்மை ஆகையால்‌ மீள்‌ 
செயல்‌ ஆரம்பிக்கும்‌. 

எண்ணை வெளியீடு செய்த 


பின்னர்‌ அவ்வெண்ணுடன்‌ 1 


கூட்டப்படும்‌. 
எண்‌ 5 இலும்‌ பெரிதாக இருக்கும்‌ 
போது நிபந்தனை உண்மையன்று 


பாய்ச்சற்‌ கோட்டுப்படம்‌ 3- 1 தொடக்கம்‌ 5 ஆகையால்‌ மீள்செயல்‌ நின்று 
வரையுள்ள முழு எண்களின்‌ வெளியீடு விடும்‌ 


ஒரு நீர்‌ மோட்டரின்‌ மூலம்‌ ஒரு தொட்டியில்‌ நீர்‌ நிரப்பப்‌ 
படுகின்றதெனக்‌ கருதுவோம்‌. இங்கு தொட்டியில்‌ நீர்‌ பாய்ந்து 
தொட்டி நிரம்பிய பின்னர்‌ நீர்‌ மோட்டர்‌ நின்றுவிடும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


முடிவு உரு 3.1 மோட்டரின்‌ நம்‌ தொட்டியில்‌ நீரை 
ட ்‌ நிரப்புதல்‌ 
பாய்ச்சற்‌ கோட்டுப்படம்‌ 4 - நீர்த்‌ 
தொட்டியில்‌ நீரை நிரப்புதல்‌ 


மாணவர்‌  பெயர்ப்பட்டியலைக்‌ குறித்தலைக்‌ கருதுக. இங்கு 
மாணவன்‌ வந்திருப்பின்‌ பெயர்ப்‌ பட்டியலில்‌ 1 எனவும்‌ 
வந்திராவிட்டால்‌ 0 எனவும்‌ குறிக்கப்படும்‌. 


பாய்ச்சற்‌ கோட்டுப்படம்‌ 5 - பெயர்ப்பட்டியலைக்‌ குறித்தல்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


Scratch மீள்செயல்‌ கட்டுப்பாட்டுக்‌ கட்டமைப்பு 


௬ 


Scratch செய்நிரலை உருவாக்குவதற்கு மூன்று மீள்செயல்‌ கட்டுப்பாட்டுக்‌ கட்டமைப்‌ 


புகள்‌ அறிமுகஞ்செய்யப்பட்டுள்ளன. 


அக்கட்டுப்பாட்டுக்‌ 


கட்டமைப்புகளும்‌ 


அவற்றின்‌ தொழிற்பாடுகளும்‌ பின்வரும்‌ அட்டவணையில்‌ தரப்பட்டுள்ளன. 


அட்டவணை 3.1 மீள்செயற்‌ கட்டுப்பாட்டுக்‌ கட்டமைப்புகள்‌ 


ச்சயமான தடவைகள்‌ டைபெ ம்‌ 
த றி ய 
மீள்செயல்‌ 


ஒரு நிபந்தனை உண்மையாகும்‌ வரைக்கும்‌ 
நடைபெறும்‌ மீள்செயல்‌ 


repeat until 


வரையறையின்றிய தடவைகள்‌ மீள்செயல்‌ 


நடைபெறுதல்‌. 


பத்துச்‌ செக்கனில்‌ 1 தொடக்கம்‌ 10 
வரையுள்ள எண்களை வெளியீடு செய்தல்‌. 


when clicked 
set & to 


repeat until a > 


say A 
» 


wait 1) secs 
’ 


change A by@ 


பெறுமானம்‌ 5 இலும்‌ சிறிது அல்லது சமனாக 
இருக்கும்‌ வரைக்கும்‌ உள்ள எல்லா நேர்‌ முழு 
எண்களையும்‌ வெளியீடு செய்தல்‌. 


when clicked 


set A of 


forever 


say A 


bh 
wait €@} secs 
» 
change A by [1 
27 


1 தொடக்கம்‌ உள்ள எல்லா நேர்‌ முழு 
எண்களையும்‌ நிற்பாட்டாமல்‌ வெளியீடு 


செய்தல்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


[த மீள்செயல்‌ உள்ள கட்புலச்‌ செய்நிரல்‌ விருத்தி 


யாதாயினும்‌ ஓர்‌ எண்ணின்‌ முதல்‌ 12 மடங்குகளை (Multiples) 
வெளியீடு செய்தல்‌. 


[9 குறிப்பு - உதாரணம்‌ 
2 இன்‌ முதல்‌ 12 மடங்குகள்‌ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24 என்னும்‌ 


எண்களாகும்‌. 3 இன்‌ முதல்‌ 12 மடங்குகள்‌ 3, 6, 9, 12,15, 18, 21, 24, 27, 
30, 33, 36 ஆகும்‌. 


ஆரம்பம்‌ 


set ;டஎவகளிள்‌ என்னிக்க *5 நீ 


ask and wait 


set எண்‌ to answer 


set பெருக்கம்‌ 1௦ எண்‌ * தடளவதளின்‌ என்னிக்கு 


sy ' பெருக்கம்‌ for © secs 


change நடவளிள்‌ என்னிக்க by (11 


Scratch செய்நிரல்‌ 6 


பாய்ச்சற்‌ கோட்டுப்படம்‌ 6- யாதாயினும்‌ ஓர்‌ 


எண்ணின்‌ 12 மடங்குகளைப்‌ பெறுதல்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


உதாரணம்‌ 1 தொடக்கம்‌ 100 வரையுள்ள எண்களில்‌ ஓர்‌ எண்ணை எழுமாற்றாகத்‌ 


தெரிந்தெடுத்து வரையறையின்றிய தடவைகளுக்கு வெளியீடு 
செய்தல்‌. 


Scratch செய்நிரல்‌ 7 


பாய்ச்சற்‌ கோட்டுப்படம்‌ 7 


மேலேயுள்ள பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ படத்தின்‌ நிபந்தனை எப்போதும்‌ உண்மையாக 
இருக்கும்‌. அது ஒருபோதும்‌ பொய்யாக இருக்கமாட்டாது ஆகையால்‌ 
வரையறையின்றிய தடவைகளுக்கு மீள்செயல்‌ நடைபெறும்‌. 


உதாரணம்‌ யாதாயினும்‌ ஓர்‌ எண்ணின்‌ 12 ஆம்‌ மடங்கு வரைக்கும்‌ 
பெறுமானங்களை வெளியீடு செய்தல்‌. 


when checked 


set ;டகவகளிள்‌ என்னிக்கை ௩௦ (1 


-. எண்யாது? 111 


to answer 


௪ பெருக்கம்‌ £௦ எண்‌ ௬ தடறவகரிள்‌ எண்ணிக்சை 


கவ ' பெருக்கம்‌ *மா © secs 


change தடலவகளின்‌ என்னிக்கை. 1337 1 


Scratch செய்நிரல்‌ 8 


இலவசப்‌ பாடநூல்‌ 


நிறக்‌ கோடுகளினால்‌ ஒரு வட்டத்தை அமைத்தல்‌. 


clicked 


pen down 


move steps 


> 


change pen color by [10 | 


ச 
turn ௪) @ degrees 


Scratch செய்நிரல்‌ 9 


உள்ளமை மீள்செயல்‌ (Nested repetition) என்பது மீள்செயல்‌ உள்ள ஒரு செய்நிரலில்‌ 
மீள்செயல்‌ சந்தர்ப்பங்கள்‌ உள்ள செய்நிரற்‌ பகுதிகள்‌ இருத்தலாகும்‌. 


உதாரணம்‌ ஒரு மீள்செயலினுள்‌ இன்னும்‌ ஒரு மீள்செயல்‌ இருத்தல்‌. 


பின்வரும்‌ கோட்டுப்படத்தைப்‌ பெறுவதன்‌ செய்நிரலைக்‌ கருதுக. 


ம 
CO 
வு 


go to x 0 0] 


change pen color by 10) 


turn 8) © degrees 


Scratch செய்நிரல்‌ 10 


இலவசப்‌ பாடநூல்‌ 


இங்கு ஒரு மீள்செயலில்‌ இன்னும்‌ ஒரு மீள்செயல்‌ செயற்படுகின்றது. 


தெரிவு உள்ள மீள்செயல்‌ இருத்தல்‌. 


பாம்புகளும்‌ ஏணிகளும்‌ என்னும்‌ விளையாட்டு முடிவடையும்‌ 
வரைக்கும்‌ நடைபெறும்‌ சந்தர்ப்பத்தைக்‌ காட்டும்‌ மீள்செயலில்‌ 
தெரிவு உள்ள செய்நிரலைக்‌ கருதுக. 


உரு 3.4 பாம்புகளும்‌ ஏணிகளும்‌ 


என்னும்‌ விளையாட்டு 


இலவசப்‌ பாடநூல்‌ 


முடிவு 


பாய்ச்சற்‌ கோட்டுப்படம்‌ 8 


இலவசப்‌ பாடநூல்‌ 


when chcked 
5௪ அடைப்பின்‌ எண்‌ to 0 


௧௩ பெறுமானம்‌ *௦ 0 


repeat until அடைப்பின்‌ எண்‌ 36 அடைப்பின்‌ எண்‌ 


say for © secs 
ask and wait 
» 


ஒம்‌ பெறுமாளம்‌ ௦ answer 


5௪ அடைப்பின்‌ எண்‌ £௦ அடைப்பின்‌ எண்‌ + பெறுமானம்‌ 


» 


say jom பெறுமாளத்தைத்‌ தாவி முள்ளோக்சிக்‌ கொண்டு செல்க! 99127 [4 53௨ 


௨3-173 ஏணி வழியே அதன்‌ முனையை அடைப்புக்குத்‌ தாவிக்‌ கொண்டு செல்க 
க, பட்டார்‌ 
5௪ அடைப்பின்‌ எண்‌ to answer 
ese 
ask பாம்பின்‌ தலை உள்ள அடைப்புக்கு வந்ததா? 20000211: 


» 


if answer = ஆம்‌ then 
3-73 பாம்பு வழியே வாலை முடிவடையும்‌ அடைப்புக்குத்‌ தாவிக்‌ கொண்டு செல்க 
ந 
1:1 அடைப்பின்‌ எண்‌ யாது? 20 0213: 


க 
௪ அடைப்பின்‌ எண்‌ to answer 


3: விளையாட்டு முடிவடை5ன்றது$ 247 & secs 


Scratch செய்நிரல்‌ 11 


செயல்நூலில்‌ செயற்பாடு 3.2, 3.3 இனைப்‌ பார்க்க. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ஓ அணி உள்ள செய்நிரலை உருவாக்கல்‌ | 
( அணி (4a) என்பது யாது? 


செய்நிரலில்‌ பெறுமானங்களைத்‌ தேக்கி வைப்பதற்கு மாறிகளைப்‌ பயன்படுத்தல்‌ 
பற்றி நீங்கள்‌ தரம்‌ 7 இற்‌ கற்ற விடயங்களை நினைவுகூருங்கள்‌. அதில்‌ தேக்கி வைக்க 
வேண்டிய பெறுமானங்களின்‌ எண்ணிக்கைக்குச்‌ சமமான மாறி எண்ணிக்கையைப்‌ 


பயன்படுத்த வேண்டும்‌. 

ஓர்‌ உதாரணமாகப்‌ பொதுஅறிவு வினாத்தாள்கள்‌ 5 இற்கு விடை எழுதிப்‌ பெற்ற 
புள்ளிகளைத்‌ தேக்கி வைக்கும்‌ சந்தர்ப்பத்தைக்‌ கருதுவோம்‌. 

இங்கு புள்ளிச்‌ சந்தர்ப்பங்கள்‌ 5 இற்குத்‌ தேக்கி வைத்தல்‌ நடைபெறுகின்றமையால்‌ 5 
மாறிகள்‌ தேவை. 

அம்மாறிகளை marks 1, marks 2, marks 3, marks 4, marks 5 என்னும்‌ வடிவத்தில்‌ 
பயன்படுத்தலாம்‌. அப்போது மாணவன்‌ பெற்ற புள்ளிகளை அம்மாறிகளில்‌ தேக்கி 
வைக்கலாம்‌. ஐந்து வினாத்தாள்களுக்கும்‌ மாணவன்‌ பெற்ற புள்ளிகள்‌ முறையே 78, 
85, 69, 93, 87 எனக்‌ கொள்வோம்‌. 


பெறுமானங்களைத்‌ தேக்கி வைப்பதற்கு மாறிகளைப்‌ பயன்படுத்தும்போது ஒரு 
மாறிக்கு ஒரு பெயர்‌ வீதம்‌ எல்லா மாறிகளுக்கும்‌ பெயரிட வேண்டியிருக்கும்‌. 
மாறிகளின்‌ எண்ணிக்கை அதிகரிக்கும்போது இது ஓரளவுக்குக்‌ கடினமான பணியாக 


இருக்கும்‌. மேலும்‌ செய்நிரல்‌ சிக்கலானதாகவும்‌ இருக்கும்‌ அதேவேளை அதன்‌ 
அளவும்‌ அதிகரிக்கும்‌. அத்தகைய சந்தர்ப்பங்களில்‌ செய்நிரலைத்‌ தயாரிக்கும்போது 


அணி பயன்படுத்தப்படும்‌. 

அணி (கா8ு) என்பது ஒரே தரவு வகையைக்‌ கொண்ட மூலகங்களின்‌ 
எவ்வெண்ணிக்கையையும்‌ ஒரு தனிப்பெயரில்‌ தேக்கி வைக்கத்தக்க தாவுக்‌ 
கட்டமைப்பாகும்‌. அணியைப்‌ பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ செய்நிரல்‌ தயாரிக்கப்‌ 
படுகின்றமையால்‌ சிக்கற்றன்மையையும்‌ அறிவுறுத்தல்களின்‌ அளவையும்‌ 
இழிவளவாக்கலாம்‌. 1 23 44 


Marks: [8 T55 Teo [உள] 
( அணியைத்‌ தயாரித்தல்‌ 


Scratch இல்‌ ஓர்‌ அணி பட்டியலாகக்‌ (119) காட்டப்பட்டுள்ளது. ஓர்‌ அணியைப்‌ 


பின்வருமாறு உருவாக்கலாம்‌. 


விலங்குகளின்‌ பெயர்களை நுழைப்பதற்கு ற எனும்‌ ஒர்‌ அணியை உருவாக்குதல்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


Data இலிருந்து 148௦ a List ஐத்‌ தெரிந்தெடுக்க. 
அணிக்காக ஒரு பெயரை வழங்குக. 

For this sprite only ஐத்‌ தெரிந்தெடுக்க. 

0K செய்க. 


தத்‌ 1 


ப 1 


a க Scripts Costumes Sounds 


| Motion ந Events 

| Looks ர்‌ Control 

| Sound | Sensing 
l Pen | Operators 


Make a Variable | New List 


Make a List Listname: ' Animal 


O For all sprites @ For this sprite only 


0% Cancel 


உரு 3.4 ஓர்‌ அணியைத்‌ தயாரித்தல்‌ 


மேற்குறித்த படிமுறையைப்‌ பின்பற்றிய பின்னர்‌ றக! அணிக்குரிய 50801 செய்நிரல்‌ 
பின்வரும்‌ உருவில்‌ உள்ளவாறு இருக்கும்‌. 


Make a Variable 


Make a List 


add  thing| to Animal 


delete [11] of Animal 


insert  thing| at [11] of Animal 


replace item @B of Animal with 


item [1] of Animal 


length of Animal 


Animal contains thing ? 


show kst Animal 


hide kst Animal 


Scratch செய்நிரல்‌ 12 


இலவசப்‌ பாடநூல்‌ 


( அணியில்‌ அங்கங்களை நுழைத்தல்‌ 


ஓர்‌ உதாரணமாக 5 நாடுகளின்‌ பெயர்களை நுழைப்பதற்கு மரு என்ற அணியை 
நுழைத்த பின்னர்‌ அவ்வணியில்‌ அங்கங்களை நுழைப்பதற்குப்‌ பின்வரும்‌ செய்நிரலைப்‌ 
பயன்படுத்தலாம்‌. 


delete பந்தி of Country 
repeat இ 


=A Enter the Country :1 1111 
» 


add answer to Country 


Scratch செய்நிரல்‌ 13 


( அணியில்‌ உள்ள தரவுகளை வெளியிடுதல்‌ 


Country என்ற அணிக்குத்‌ தரவுகளை உள்ளிட்ட பின்னர்‌ பின்வரும்‌ செய்நிரலின்‌ மூலம்‌ 
அவ்வணியில்‌ உள்ள அங்கங்களை வெளியிடலாம்‌. 


when dicked 


set v_con to (0) 


repeat length of Country 


say item v_con of Country for 2 secs 


. 


change v.con by @ 


Scratch செய்நிரல்‌ 14 
இங்கு 1௦௦1 ஒரு மாறிலியாக இருக்கும்‌ அதே வேளை C௦ ஆனது அணியின்‌ 
பெயராகும்‌. 
ஓர்‌ உதாரணமாக 5 மாணவர்களின்‌ பெயர்களையும்‌ புள்ளிகளையும்‌ தேக்கி வைப்ப 
தற்கு மாறிலிகளையும்‌ அணியையும்‌ பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ இரு செய்நிரல்களை 
உருவாக்குவோம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


when chcked 


ask and wat 
set Name to answer when 


ask and wait 


to answer 


repeat 5 


பவி டம பெய்யாத and wait 
ச்‌ 


add answer to Name 


nh 
ask and wait 
* 


add answer to Marks 


to answer 


to answer 


மீள்செயல்‌ உள்ள செய்நிரல்‌ 16 


to answer 


to answer 


மாறிகள்‌ உள்ள செய்நிரல்‌ 15 


அணி பயன்படுத்தப்படுகின்றமையால்‌ அறிவுறுத்தற்‌ கூட்டங்களைத்‌ தேவையான 
தடவைகளுக்கு மீள்செயலைச்‌ செய்யலாம்‌. 


இவ்வாறாகச்‌ செய்நிரல்களின்‌ பருமனைக்‌ குறைக்கலாம்‌. 


குறிப்பு : atch இன்‌ ஓர்‌ அணி 119 எனப்படும்‌. 


பாடசாலையில்‌ அறிவுப்‌ புதிர்ப்‌ போட்டிக்கு மாணவர்களைத்‌ தெரிந்தெடுப்பதற்காக 
நடத்தப்பட்ட நேர்முகப்‌ பரீட்சைக்குத்‌ தோற்றிய மாணவர்களிடையே 75 இற்குக்‌ 
கூடிய புள்ளிகளைப்‌ பெற்ற மாணவர்களைத்‌ தெரிந்தெடுப்பதற்குப்‌ பாடசாலையின்‌ 
அதிபர்‌ தீர்மானித்துள்ளார்‌. இதற்காக 5 மாணவர்கள்‌ நேர்முகப்பரீட்சைக்குத்‌ 
தோற்றவுள்ளனர்‌. 

இங்கு பெயர்களையும்‌ புள்ளிகளையும்‌ இரு அணிகளில்‌ தேக்கி வைத்து புள்ளி 
அணியிலிருந்து 75 இற்குக்‌ கூடிய புள்ளிகளைக்‌ பெற்றவர்களைத்‌ தெரிந்தெடுத்து 
பெயர்களுடன்‌ தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளாரா, இல்லையா எனப்‌ பரிசோதிப்பதற்கு 
அமைக்கப்பட்ட பின்வரும்‌ செய்நிரலைப்‌ பரிசீலிக்க. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


delete ந்தி of Marks 
delete [2117] of Name 


set Count to 0 
repeat © 


உனது பெயர்‌ யாது? 00210; 
்‌ 


add answer to Name 


" 
33 உனது புள்ளி யாது 9 ப 
\ 


add answer to Marks 


set Count ௮ 1] 


repeat untd Count > 5 | 


if item Count of Marks 


item Count of Name தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளார்‌ இ 2277 2] secs 


item Count of Name தெரிந்தெடுக்கப்படவில்லை, இ 151 2 தல்‌ 


by © 


Scratch செய்நிரல்‌ 17 
m பிரசினத்தைப்‌ பிரித்துச்‌ செய்நிரலை உருவாக்கல்‌ 


பிரித்தல்‌ என்பது உபபகுதிகளாக வேறுபடுத்தலாகும்‌. ஒரு பிரசினத்தைச்‌ சிறு 


பகுதிகளாகப்‌ பிரித்த பின்னர்‌ அது எளியதாக இருக்கும்‌ ஆகையால்‌ அதனை இலகு 
வாகத்‌ தீர்க்கலாம்‌. 

ஓர்‌ உதாரணமாகப்‌ பத்து எண்களின்‌ சராசரிப்‌ பெறுமானத்தைக்‌ காண்பதைக்‌ 
கருதுவோம்‌. இப்பிரசினத்தைப்‌ பின்வருமாறு பல உபபகுதிகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 


1. பத்து எண்களை உள்ளிடுதல்‌ 


when clicked 


1 எழு 


ask and walt 
ச்‌ 


add answer to Number 


Scratch செய்நிரல்‌ 18 


இலவசப்‌ பாடநூல்‌ 


2. பத்து எண்களினதும்‌ கூட்டுத்தொகையைக்‌ காணல்‌. 


set total to 0 | 
to 


repeot எழு 


set tota to total + item count of Number 


to count + ஞ்‌ 


Scratch செய்நிரல்‌ 19 


3. கூட்டுத்தொகையைப்‌ பத்தினால்‌ வகுத்துச்‌ சராசரிப்‌ பெறுமானத்தைக்‌ காணல்‌. 


set average to total / 10) 


Scratch செய்நிரல்‌ 20 


4. சராசரிப்‌ பெறுமானத்தை வெளியிடுதல்‌. 


தப்ப சராசரி இட்ட for 2 secs 
Scratch செய்நிரல்‌ 21 
இவ்‌ உபபகுதிகளுக்குரிய செய்நிரற்‌ பகுதிகளை முறையே சேர்ப்பதன்‌ மூலம்‌ பத்து 


எண்களினதும்‌ சராசரிப்‌ பெறுமானத்தைச்‌ சரியாகக்‌ காண்பதற்கு உகந்த செய்நிரலை 
அமைக்கலாம்‌. 


clicked 


delete இருதி of Number 


add answer to Number 


set tota to 0 | 


5௦ மபா ப 1 | 
repeat £10 | 


to total + item count of Number 


to count + @ 


set ப 10 | 
say join GET] average for 2 secs 


Scratch செய்நிரல்‌ 22 


இலவசப்‌ பாடநூல்‌ 


செயல்நூலில்‌ செயற்பாடு 3.4 இனைப்‌ பார்க்க. 


ஒரு கூற்றை அல்லது பல கூற்றுகளைத்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ செய்தல்‌ மீள்செயல்‌ 
எனப்படும்‌. 


மீள்செயலைஆரம்பித்தல்‌ அல்லது முடிவுறுத்தல்‌ ஒரு குறித்த நிபந்தனைக்கேற்ப 
நடைபெறும்‌. 


Scratch மீள்செயற்‌ கட்டுப்பாட்டுக்‌ கட்டமைப்புகள்‌ மூன்று ஆகும்‌. 


கல 10 ] (1) நிச்சயமான தடவைகள்‌ மீள்செயல்‌ நடைபெறுவதற்கான 
கட்டுப்பாட்டுக்‌ கட்டமைப்பு. 


த) 


repeat until (11) ஒரு நிபந்தனையைத்‌ திருப்தியாக்குமாறு மீள்செயல்‌ 
my நடைபெறுவதற்கான கட்டுப்பாட்டுக்‌ கட்டமைப்பு. 


(111) நிற்பாட்டாமல்‌ மீள்செயல்‌ நடைபெறுவதற்கான 


கட்டுப்பாட்டுக்‌ கட்டமைப்பு. 


உ மீள்செயலில்‌ நடைபெறும்‌ மீள்செயல்‌ உள்ளமை மீள்செயல்‌ எனப்படும்‌. 
உ உள்ளமை மீள்செயல்கள்‌ நடைபெறும்‌ சில சந்தர்ப்பங்கள்‌. 


(1) ஒரு நிபந்தனையைத்‌ திருப்பதியாக்கும்‌ வரைக்கும்‌ நிச்சயமான தடவைகளுக்கு 
மீள்செயல்‌ நடைபெறுதல்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


(1) நிற்பாட்டாமல்‌ நிச்சயமான தடவைகளுக்கு மீள்செயல்‌ நடைபெறும்‌. 


(11) நிற்பாட்டாமல்‌ ஒரு நிபந்தனையைத்‌ திருப்தியாக்கும்‌ வரைக்கும்‌ மீள்செயல்‌ 
நடைபெறுதல்‌. 


அணி என்பது ஒரே தரவு வகையைக்‌ கொண்ட மூலகங்களின்‌ எவ்வெ 
ண்ணிக்கையையும்‌ ஒரு தனிப்‌ பெயரில்‌ தேக்கி வைக்கத்தக்க தரவுக்‌ 


கட்டமைப்பாகும்‌. 


ஒரு பிரசினத்தைப்‌ பிரிப்பதன்‌ மூலம்‌ செய்நிரலை எளிதாக அமைக்கலாம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ஸ்ட நுண்கட்டுப்படுத்திகளைப்‌ 
பயன்படுத்தல்‌ 


இந்த அத்தியாயத்தைக்‌ கற்பதன்‌ மூலம்‌ 


உ உணரிகளின்‌ (58015) மூலம்‌ தொழிற்படுத்தப்படும்‌ உபகரணங்களை இனங்‌ 


காண்பதற்கும்‌ 


உ உணரிகளின்‌ மூலம்‌ பெறப்படும்‌ தரவுகளைத்‌ தயாரித்து வெளியிடுதலைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌ விதத்தை இனங்காண்பதற்கும்‌ கட்டுப்படுத்துவதற்கும்‌ உகந்த 


குறிமுறையை உருவாக்குதல்‌ 


ஆகியன தொடர்பான விளக்கத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. 


[> நுண்கட்டுப்படுத்தியை அறிமுகஞ்‌ செய்தல்‌ 


Ne | + சூரியன்‌ உதிப்பதையும்‌ சூரியன்‌ 
1092 1 மறைவதையும்‌ இனங்காணத்தக்க 
உணரிகளைப்‌ பயன்படுத்தி 
7 | ஷு (0) - - | = எ. இவற்றைத்‌ தன்னியக்கமாக 
சூரியன்‌ உதித்து விட்டது. 


க ்‌ ம்‌ | அணைப்பதற்கும்‌ மறுபடியும்‌ 
ஆனால்‌ இன்னும்‌ வீதி ஒளிரச்‌ செய்வதற்குமான ஒரு 


விளக்குகள்‌ எரிகின்றன. 


முறையைக்‌ கையாண்டால்‌ 
மின்னை விரயமாக்கல்‌ இவ்விரயத்தை இழிவாக்கலாம்‌. 
நல்லதன்று 


உணரிகள்‌ பற்றி நான்‌ கேள்விப்‌ 


படவில்லை அவை எங்ஙனம்‌ 
கட்டுப்படுத்தப்படுகின்றன 9 


இலவசப்‌ பாடநூல்‌ 


தட 
ப 


சிக 


மண்ணின்‌ நிலைமையை இனங்காணல்‌, ஷி | PA 


சுற்றாடலின்‌ வெப்பநிலையை அளத்தல்‌ 


போன்ற சுற்றாடலில்‌ நடைபெறும்‌ பல 
மாற்றங்களை இனங்காணத்தக்க உணரி 
வகைகள்‌ உள்ளன. விசேட கணினிச்‌ 
செய்நிரல்களைப்‌ பயன்படுத்தி இவற்றைக்‌ 
கட்டுப்படுத்தலாம்‌. 


(உணரிகளைப்‌ பயன்படுத்திச்‌ சுற்றாடல்‌ மாற்றங்களை இனங்காண்போம்‌ 


உணரிகளைப்‌ (5015) பயன்படுத்தி சுற்றாடல்‌ மாற்றங்களை இனங்‌ 


காண்பதற்கும்‌ அதற்கு இசைவாகப்‌ பல தகவல்களைப்‌ பெறுவதற்கும்‌ இவ்‌ 
உணரிகளைக்‌ கணினி முறைமையுடன்‌ இணைத்தல்‌ வேண்டும்‌. 

ஒரு கணினி முறைமையின்‌ அடிப்படைச்‌ சாதனங்கள்‌ தரவுகளை 
உள்ளிடுவதற்கும்‌ அல்லது சேகரிப்பதற்கும்‌ பெறும்‌ கட்டளைகளுக்கேற்ப அவற்றைத்‌ 
தயார்செய்வதற்கும்‌ இறுதியில்‌ தேவையான தகவல்களை வெளியிடுவதற்குமாக 


உள்ளன. 


இங்கு உணரிகளின்‌ மூலம்‌ பெறப்படும்‌ அல்லது சேகரிக்கப்படும்‌ தரவுகளை 
நுண்‌ கட்டுப்படுத்தியின்‌ மூலம்‌ நாம்‌ பெற்றுள்ள அறிவுறுத்தல்களுக்கேற்பத்‌ 
தயார்செய்து எமக்குத்‌ தேவையானவாறு வெளியிடலாம்‌. நுண்கட்டுப்படுத்தியை 


அடிப்படையாய்க்‌ கொண்ட ஒரு பிரயோகத்திற்கான உதாரணம்‌ £ழே தரப்பட்டுள்ளது. 


ஒளி உணரி 
(Light 


sensor) 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ஒளிஉணரி மூலம்‌ சேகரித்த தரவுகளை நுண்கட்டுப்படுத்தி மூலம்‌ தயார்செய்து 
மின்குமிழை ஒளிர அல்லது அணையச்‌ செய்யலாம்‌. தரவுகளைத்‌ தயார்செய்வதற்குத்‌ 
தேவையான கட்டளைகளை நாம்‌ செய்நிரலின்‌ மூலம்‌ நுண்கட்டுப்படுத்திக்கு வழங்க 
வேண்டும்‌. 


(((- செயல்நூலில்‌ செயற்பாடு 4.1 இனைப்‌ பார்க்க. 


இத்‌, குறிப்ப : நுண்கட்டுப்படுத்தி 


இது ஒரு சில்லாக (Chip) 
இருக்கும்‌ அதேவேளை 
இதற்குத்‌ தேவையானவாறு 
அறிவுறுத்தல்களை வழங்கி, 
தேவையான ஒரு பணியில்‌ 
ஈடுபடலாம்‌. இதற்கு வழங்கப்‌ 
படும்‌ அறிவுறுத்தல்களுக்கேற்ப 
ஒரு குறித்த செயன்முறை நடை 
பெறலாம்‌. 
நுண்கட்டுப்படுத்தி உள்ளடக்கம்‌ 
இதன்‌ உள்ளடக்கத்தை எளிதாகக்‌ காட்டுவோம்‌. அது நான்கு பகுதிகளைக்‌ 
கொண்டுள்ளது. 
1. மைய முறைவழி அலகு (Central Processing Unit - CPU) 
கிடைக்கும்‌ உள்ளீடுகளை முறைவழிப்படுத்திய பின்னர்‌ வெளியீடுகளாக மாற்றும்‌ 
செயன்முறை இதன்‌ மூலம்‌ நடைபெறும்‌. 
2. நினைவகம்‌ (Memory) 
இந்நினைவகம்‌ இரு பிரதான பகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளது. 
i. அழிவுறா (Non-volatile) நினைவகம்‌ 
மின்‌ இல்லாதபோதும்‌ அதனிலிருந்த உள்ளடக்கம்‌ இந்நினைவகத்திலுள்ள 
உள்ளடக்கம்‌ அழியாமல்‌ இருக்கும்‌. நுண்கட்டுப்படுத்தியைப்‌ பயன்படுத்திச்‌ 
செய்ய வேண்டிய ஒரு செயன்முறைக்கு உரிய குறிமுறைகள்‌ இதனுள்ளே 
இருக்கின்றன. 
அழியும்‌ (Volatile) நினைவகம்‌ 
இது மின்‌ இல்லாதபோது அழியும்‌ நினைவகமாகும்‌. இது கணினியின்‌ RAM 
(Random Access Memory) ஆகத்‌ தொழிற்படுகின்றது. மைய முறைவழி அலகு 
தரவுகளும்‌ அறிவுறுத்தல்களும்‌ செல்வதற்கு முன்னர்‌ அத்தரவுகளையும்‌ 
அறிவுறுத்தல்களையும்‌ வைத்திருக்கும்‌ இடம்‌ இதுவாகும்‌. 
3. முறைமைக்‌ கடிகாரம்‌ (System clock) 
முறைமைக்‌ கடிகாரம்‌ என்பது ஒரு கணினி முறைமையில்‌ உள்ள எல்லா 
உட்கூறுகளையும்‌ (0110010018) நேரவிசைவாக்கும்‌ (Synchronize) மின்சாதனமாகும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


4. புறச்‌ சாதனங்கள்‌ (Peripherals) 

உள்ளீடுகளைப்‌ பெறும்‌ மற்றும்‌ வெளியீடுகளை வழங்கும்‌ 
சிறிய ஊசிகள்‌ (1156) இவற்றைச்‌ சேர்ந்தன. இவ்வுள்ளீடுகள்‌ ஒப்புமை 
(Analog), இலக்கமுறை (பதர) என்னும்‌ இரு விதங்களிலும்‌ பெறப்படும்‌ 
அதேவேளை வெளியீடு இலக்கமுறையில்‌ பெறப்படும்‌. 


( உணரிகளும்‌ நுண்கட்டுப்படுத்திகளும்‌ பயன்படுத்தப்படும்‌ உபகரணங்கள்‌ 


சூரிய வலுவினால்‌ தொழிற்படுத்தப்படும்‌ மின்‌ விளக்குகள்‌ 
(Solar lamps) 


இங்கு சூரிய கலங்கள்‌, நுண்கட்டுப்படுத்தி, ஒளி உணர்‌ உணரி 
ஆகியவற்றின்‌ மூலம்‌ சுற்றாடல்‌ இருண்டிருக்கும்போது ஒளி 
விளக்குகள்‌ ஒளிரும்‌ அதே வேளை சூரிய ஒளி இருக்கும்போது 
அவை ஒளிரமாட்டா. இதன்‌ மூலம்‌ மின்‌ விரயமாவதை 
இழிவளவாக்கலாம்‌. 


சலவைப்‌ பொறி /இயந்திரம்‌ (Washing machine) 


— 0: நண இங்கு பயனர்‌ மூலம்‌ துணிகளைச்‌ சலவை செய்வதற்குத்‌ 
க தேவையான அறிவுறுத்தல்களைச்‌ சலவைப்‌ பொறியின்‌ 
பொத்தான்களைப்‌ பயன்படுத்தி இங்கு உள்ள நுண்‌ 
கட்டுப்படுத்திக்கு வழங்கிய பின்னர்‌ அவ்வறிவுறுத்தல்‌ 
களுக்கேற்பச்‌ சலவை செய்தல்‌ தன்னியக்கமாக நடைபெறும்‌. 


இங்கு உள்ள கட்டுப்படுத்தியின்‌ மூலம்‌ வெப்பநிலை ஒரு 
0 குறித்த நிச்சயமான நேரத்திற்குப்‌ பேணப்பட்டு அந்நேரம்‌ 
ஈர முடிவடைந்ததும்‌ செயன்முறை நிறுத்தப்படும்‌. (இங்கு 
வெப்பநிலை, நேரம்‌ ஆகியன பயனரினால்‌ தீர்மானிக்கப்பட 


வேண்டும்‌). 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ஓ. முக்கியம்‌ 
ஓ ஒற்றைப்‌ பலகைக்‌ கணினி (Single Board Computer - SBC) 


ஒற்றைப்‌ பலகைக்‌ கணினி என்பது ஒரு தனிச்‌ சுற்றுப்‌ பலகை மீது 
நினைவகம்‌, உள்ளீடு, வெளியீடு, நுண்கட்டுப்படுத்தி ஆகியனவும்‌ ஏனைய 
தேவையான அம்சங்களும்‌ இடம்பெறும்‌ கணினியாகும்‌. 
உதாரணம்‌ - Raspberry pi 


ஒற்றைச்‌ சில்லுக்‌ கணினி (Single Chip Computer - SCC) 


மைய முறைவழி அலகு, உள்ளீடு, வெளியீடு, நினைவகம்‌ ஆகியவற்றை 
ஒரு தனி ஒன்றிணைந்த சுற்றுடன்‌ (1) சேர்ப்பதன்‌ மூலம்‌ தயார்செய்யப்பட்ட 
கணினியாகும்‌. உதாரணம்‌ - Aரபiற௦ chip 


ட நுண்கட்டுப்படுத்திகளைச்‌ செய்முறையாகப்‌ 
பயன்படுத்தல்‌ 


உணரிகளையும்‌ நுண்கட்டுப்படுத்தியுள்ள கருவித்‌ தொகுதியையும்‌ (Micro controller 
based kit) பயன்படுத்தி நாம்‌ தேவையானவாறு வெளியீடுகளைப்‌ பெறலாம்‌. இதற்குப்‌ 
பெரும்பாலும்‌ பயன்படுத்தப்படும்‌ சில நுண்கட்டுப்பாட்டுக்‌ கருவித்‌ தொகுதிகள்‌ 
கீழே தரப்பட்டுள்ளன. 


Micro:bit பின்வரும்‌ இணையத்‌ தளங்களிலிருந்து இக்கருவித்‌ தொகுதிகள்‌ 
Arduino பற்றிய மேலதிக தகவல்களைப்‌ பெறலாம்‌. 


wWwW.microbit.co.uk 
www.ardino.cc, www.raspberry.org 


Raspberry pi 


micro:bit, Arduino என்னும்‌ நுண்கட்டுப்படுத்திகள்‌ பற்றி இவ்வத்தியாயத்தில்‌ 
மேலும்‌ கற்கலாம்‌. 


( Micro:bit 


இது BBC மூலம்‌ உற்பத்தி செய்யப்பட்டுள்ள நுண்கட்டுப்படுத்தி நிர்மாண 
அலகு (Microcontroller module) இருக்கும்‌ அதேவேளை இதற்கு உள்ளீட்டை 
வழங்கலையும்‌ அவ்வுள்ளீட்டை ஒரு செயன்முறைக்கு உட்படுத்தி வெளியீட்டைப்‌ 
பெறுதலையும்‌ செய்யலாம்‌. இதில்‌ நினைவகங்களும்‌ இடம்பெறும்‌. ஆகவே 
கணினியின்‌ அடிப்படை அம்சங்களும்‌ இப்பலகையில்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌. 
இவற்றுக்கு மேலதிகமாகச்‌ சில உணரிகளும்‌ இடம்பெறலாம்‌. இதன்‌ அமைப்பு கீழே 
தரப்பட்டுள்ளது. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


micro:bit நுண்கட்டுப்படுத்தி நிர்மாண அலகின்‌ முற்பக்கம்‌ 


உரு 4.1 - Micro:bit நுண்கட்டுப்படுத்தி நிர்மாண அலகின்‌ முற்பக்கம்‌ 
செய்நிரற்படுத்தத்தக்க பொத்தான்கள்‌ (Programmable buttons) - A, B என்னும்‌ 
குறிமுறைப்படுத்தத்தக்க இரு பொத்தான்கள்‌ உள்ளன. 


இலக்கமுறை/ ஒப்புமை ஊசிகள்‌ (Digital / Analogue pins) - கணினியுடன்‌ 
இணைப்பதற்கு நுண்‌ USB துறை (Micro USB port) உள்ளது. 


வேறுவேறாகச்‌ செய்நிரற்படுத்தத்தக்க LED (Individually programmable 
LEDS) - LED குமிழ்கள்‌ நிர்மாண அலகில்‌ இருக்கும்‌ அதேவேளை வெளியீடு 
களைப்‌ பெறுவதற்கு வேறு LED குமிழ்களை இணைத்தல்‌ அவசியமன்று. 


மின்‌ வலுவைத்‌ தொடுக்கும்‌ துறை (Power connecting port) 


புவித்தொடுப்புத்‌ துறை (Grund back port) 


இலவசப்‌ பாடநூல்‌ 


micro:bit நுண்கட்டுப்படுத்தி நிர்மாண அலகின்‌ பிற்பக்கம்‌ 


* ப்தி 
ர FOOMFTED 
ஆடம்‌ ஆட 


1 micro:bit 
4) இ இ ன ன. 


உரு 4.2 - றiCர௦:ிit நுண்கட்டுப்படுத்தி நிர்மாண அலகின்‌ பிற்பக்கம்‌ 


புளூருத்‌ சூட்டிகை அன்ரெனா (Bluetooth Smart antenna) மூலம்‌ உபகரணங்களை 
இணைப்பதற்கும்‌ வானொலி அலைகளை ஊடுகடத்துவதற்கும்‌ தேவையான 
Bluetooth அன்ரெனா இருக்கும்‌. 

நுண்கட்டுப்படுத்தி 

நுண்‌ USB துறை (Micro USB port) - கணினியுடன்‌ இணைப்பதற்கு 

மின்கல இணைப்பி (Battery connector) - 3V வோல்ற்றளவைக்‌ கொண்ட வெளி 
வலு வழங்கலை அளிக்கலாம்‌. 


ஆர்முடுகல்மானியும்‌ திசையறிகருவியும்‌ (Accelerometer and compass) - நிர்மாண 
அலகினுள்‌ சில உணரிகளும்‌ உள்ளடங்கும்‌. 


6௨9 


ஊசி முடிவிட இணைப்பி (Pin edge connector). 


இலவசப்‌ பாடநூல்‌ 


( கணினியுடன்‌ ॥1ார்‌00:11 நிர்மாண அலகை இணைத்தல்‌ 


நுண்‌ ப$ வடத்தைப்‌ பயன்படுத்தி நிர்மாண அலகைக்‌ கணினியுடன்‌ தொடுக்க 
வேண்டும்‌. இது பின்வரும்‌ உருவிற்‌ காட்டப்பட்டுள்ளது. 


வடம்‌ ர்மாண அல 
கணினி தி ப 


உரு 4.3 - iCர௦:bit நிர்மாண அலகை இணைத்தல்‌ 


icro:bit 


இவ்வாறு இணைத்த பின்னர்‌ இது கணினியில்‌ தேக்கக அலகாகக்‌ (Storage unit) 
காட்டப்படும்‌. 


௯ Computer 
& Local Disk (C:) 


<a Local Disk (D:) 
<a Local Disk (E:) 
= MICRO BIT (G:) 


உரு 4.4 - iCர௦:எit தேக்கக அலகு 


( micro:bit நிர்மாண அலகைக்‌ குறிமுறையாக்கல்‌ 


www.makecode.com என்னும்‌ இணையத்தளத்தில்‌ ஈ10௦:011 Code ஐப்‌ பயன்படுத்தி 
தொடரறா (06) மூலம்‌ இதனைக்‌ குறிமுறையாக்க வேண்டும்‌. இதற்காக ஓர்‌ 
எளியமுறை அறிமுகஞ்‌ செய்யப்பட்டிருக்கும்‌ அதேவேளை அதன்‌ மூலம்‌ தேவையான 
இழுத்து விடுதலினால்‌ (10082 ஊம்‌ பாற) குறிமுறையாக்கல்‌ எளிதாக்கப்பட்டுள்ளது. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


Omicro:bit இ Projects & Blocks  {} JavaScript Microsoft 


Getting Started 


[ண 


Radlo 


Loops 


Logic 
Variables 
Math 


Advanced 


+ Download Untitled 


உரு 4.5 - "௦: குறிமுறையாக்கம்‌ 


இதற்கேற்ப ஒரு பயிலுனர்கூட இச்செயன்முறையை எளிதாகச்‌ செய்யலாம்‌. இக்குறி 
முறைச்‌ சாரளத்தைத்‌ தமிழ்‌ மொழியிலும்‌ பெறத்தக்கதாக இருக்கின்றது. 


இ Projects க்‌ Blocks {} JavaScript Microsoft 


Getting Started 


Radio 


Loops 


Logic 
Variables 


Untitled 


உரு 4.6 - 1ம1010:011 குறிமுறை தமிழ்‌ மொழியில்‌ 


இதற்காக More — Language — Tamil என்னும்‌ படிமுறையைப்‌ பின்பற்ற வேண்டும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


இக்குறிமுறை தயார்செய்யப்படும்போது அதன்‌ செயன்முறை தொகுதிப்‌ பதிப்பாளரில்‌ 
(Block editor) இடம்பெறும்‌. 00:01 நிர்மாண அலகின்‌ நேர்படியின்‌ Replies மூலம்‌ 
காட்டப்படலாம்‌. 


( micro:bit நிர்மாண அலகை செய்முறையாகப்‌ பயன்படுத்தல்‌ 


www.makecode.micro:bit.org வலைத்தளத்தினுள்ளே பிரவேசித்து அதில்‌ 
Projects — New Project மூலம்‌ ஒரு புதிய செயற்றிட்டத்தைப்‌ பெறுக (உரு 4.7 ஐப்‌ 


பார்க்க). 


[ 


lDomicro:bit இடை Projects # Blocks {} JavaScript 


Variables 


Math 


Advanced 


ய்‌ ௯ Download Untitled 


உரு 4.7 - icர௦:எit புதிய செயற்றிட்டத்தைப்‌ பெறுதல்‌ 


அப்போது மேற்குறித்த உரு 4.7 இற்கேற்பக்‌ காட்சிப்படுத்தப்படும்‌ அதேவேளை 
இங்கு blocks ஐச்‌ சொடக்கும்போது 01௦015 ஐத்‌ தொடர்புபடுத்துவதன்‌ மூலம்‌ எளிதாகக்‌ 
குறிமுறையாக்கத்தைச்‌ செய்யலாம்‌. அவ்வாறு இல்லாவிட்டால்‌ Java scripts, Python, 
C** போன்ற கணினி மொழிச்‌ செய்நிரல்களைப்‌ பயன்படுத்திக்‌ குறிமுறையாக்கத்தைச்‌ 
செய்யலாம்‌. 


இங்கு ஒரு புதிய செயற்றிட்டத்தைப்‌ பெறும்போது குறிமுறைப்‌ பதிப்பாளரில்‌ 
பின்வரும்‌ உரு 4.8 இற்‌ காணப்படும்‌ தொகுதிகள்‌ (01௦௦15) காட்சிப்படுத்தப்படும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


திரும்பத்‌ திரும்ப 


தொடக்கச்‌ னா 
செயல்‌ இதில்‌ === forever நடைபெற 
உ ட்‌ ன்‌ வேண்டிய 
இடம்பெறும்‌. a ்‌ 
செயல்‌ இதில்‌ 
இடம்பெறும்‌. 


உரு 4.8 - குறிமுறைப்‌ பதிப்பாளரில்‌ உள்ள தொகுதிகள்‌ 


புதிய தொகுதிகளைப்‌ பெறுவதற்குத்‌ தொகுதிப்‌ பதிப்பாளரில்‌ உரு 4.9 இல்‌ கீழே 
காணப்படும்‌ பட்டி (Mஊப) பயன்படுத்தப்படும்‌. 


555 Basic 
இ Input 
@ Music 
© Led 
all Radio 
C Loops 
x Logic 
Es Variables 


ஜி Math 


| ஷசி Advanced 


உரு 4.9 - தொகுதிப்‌ பதிப்பாளரில்‌ பட்டி 


இலவசப்‌ பாடநூல்‌ 


இங்கு 138510 பட்டி மூலம்‌ பின்வரும்‌ தொகுதிகளைப்‌ பெறலாம்‌. 


ஓர்‌ எண்ணைக்‌ 
காட்சிப்படுத்துவதற்கு 


LED 25 ஐப்‌ பயன்படுத்திப்‌ 
பல்வேறு கோலங்களைத்‌ 
தயார்செய்வதற்கு 


இதில்‌ இடம்பெறும்‌ ஓர்‌ LED 
கோலத்தைத்‌ தெரிந்தெடுப்பதற்கு 


ஒரு குறித்த தட்டச்சிடப்பட்‌ட 
பகுதியைக்‌ காட்சிப்படுத்துவதற்கு 


ஒரு குறித்த செயலுக்காக 
மில்லிசெக்கனில்‌ ஓர்‌ 
இடைநிற்கையை 
வழங்குவதற்கு 


காட்சிப்படுத்தப்படும்‌ 


தரவுகளை அழிப்பதற்கு 


அணியைக்‌ 
காட்சிப்படுத்துவதற்கு 


உரு 4.10 - Basic பட்டியில்‌ உள்ள தொகுதிகள்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


இங்கு [றறப! பட்டியின்‌ மூலம்‌ பின்வரும்‌ தொகுதிகளைப்‌ பெறலாம்‌. 


© on button {EA pressed 2: அம்‌ சொக்கனின்‌ 
மூலம்‌ செய்யத்தக்க 
செயல்களை இடம்பெறச்‌ 
செய்வதற்கு 


ர்மாண அலகின்‌ இயக்கம்‌, 
shake -] ்‌ 2 


அமைவு ஆகியவற்றை 
மாற்றுவதன்‌ மூலம்‌ 
நடைபெறத்தக்க செயல்களை 
இடம்பெறச்‌ செய்வதற்கு 
களைப்‌ பயன்படுத்திச்‌ 
செய்யத்தக்க செயல்களை 
இடம்பெறச்‌ செய்வதற்கு 


button CEA is pressed 
pin (ZEA is pressed 


acceleration (mg) CEA 


ஆர்முடுகற்‌ உணரியின்‌ தரவைக்‌ 
காட்சிப்படுத்துவதற்கு 


த ஒளி உணரியின்‌ தரவைக்‌ 
light level காட்சிப்படுத்துவதற்கு 


திசை உணரியின்‌ தரவைக்‌ 


compass heading (5) காட்சிப்படுத்துவதற்கு 


வெப்பநிலை 

ஐ 

temperature (°C) ட 
காட்சிப்படுத்துவதற்கு 
உரு 4.11 - 1மறமர்‌ பட்டியில்‌ உள்ள தொகுதிகள்‌ 


தொகுதிப்‌ பதிப்பாளரிலும்‌ ஏனைய பட்டிகளிலும்‌ காணப்படும்‌ சில தொகுதிகள்‌ 
பின்வரும்‌ செயற்பாடுகளிற்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 


( Arduino 


இது கற! நிறுவனத்தினால்‌ தயாரிக்கப்பட்ட நுண்‌ கட்டுப்படுத்தியாகும்‌. இது 
பின்வரும்‌ பகுதிகளைக்‌ கொண்டுள்ள பலகையாகும்‌ இதில்‌ உள்ளீடுகளை வழங்கு 
தலையும்‌ அவ்வுள்ளீடுகளை செயல்முறைக்கு உட்படுத்தி வெளியீடுகளைப்‌ பெறவும்‌ 
முடியும்‌. இதில்‌ நினைவகங்களும்‌ இடம்பெறும்‌. ஆகவே இப்பலகையில்‌ கணினியின்‌ 
அடிப்படைச்‌ சிறப்பியல்களும்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌. 


இலக்கமுறை முனைகள்‌ (Digital Pins) 


MINI ) SS A 
ட ளார்‌ ௭௮ 1 1 
| கண] லக. DIGITAL (PWM) | 
3 பண்‌ 


மின்வலு 
ஒழுங்காக்கு- 


PR Regulat 
(Power Regulator) ATMEGA328p 


~ ARDUIN9.CC 


DC மின்வலு 
வழங்கல்‌ - 


(DC Power) 


Power Pins ஒப்புமை ஊசிகள்‌ 
(Analog Pins) 


உரு 4.12 - Arduino Board 


இலவசப்‌ பாடநூல்‌ 


அட்டவணை 4.1 - Aரப்பற௦ பலகையின்‌ பகுதிகள்‌ 


MINI USB 


கணினியுடன்‌ இணைப்பதற்கு 


மின்‌ ஒழுங்காக்கி 


நுண்கட்டுப்படுத்திக்‌ கருவிக்கு வழங்கும்‌ 
வோல்ற்றளவைக்‌ கட்டுப்படுத்துவதற்கு இது 
பயன்படுத்தப்படுகின்றது. 


ArபiறoO நுண்கட்டுப்பாட்டுக்‌ கருவி கணினியுடன்‌ 
இணைக்கப்பட்டிருக்கும்போது பலகையின்‌ 


தொழிற்பாட்டுக்குத்‌ தேவையான 5V மின்‌ அளவு 
கணினியிலிருந்து பெறப்படும்‌அதே வேளைஅவ்வாறு 


DC மின்‌ வழங்கல்‌ 


இல்லாதபோது மின்‌ வலுவை வெளியிலிருந்து 
வழங்குவதற்கு இது பயன்படுத்தப்படும்‌. 


Power Pins பலகையிலிருந்து ஒரு வெளிச்‌ சுற்றுக்கு மின்‌ 
வலுவைப்‌ பெறுவதற்கும்‌ பலகையில்‌ குறித்த 

க | தொழிற்பாடுகளைக்‌ கட்டுப்படுத்துவதற்கும்‌ இவை 
பயன்படுத்தப்படும்‌. 


ஒப்புமை ஊசிகள்‌ 


LASS ஒப்புமை உள்ளீடுகளைப்‌ பலகைக்கு வழங்குவதற்குப்‌ 


பயன்படுத்தப்படும்‌. 


ATMEGA328p 
இது Aர்ய௦ (0௦ பலகையிற்‌ காணப்படும்‌ 111010 
[1| |! | controller சில்லாகும்‌. ATMEL கம்பனியினால்‌ இது 


(1 ப்ரி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. 
| 1 


இலவசப்‌ பாடநூல்‌ 


இலக்கமுறை ஊசிகள்‌ 


இலக்கமுறை உள்ளீடுகளுக்கும்‌ வெளியீடுகளுக்கும்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 


500 உ௰௰௰ஐங 


0101-௩0௨௮ 2 


Arduino Uno பலகை 


Arduino Mega பலகை 


இருக ககுகு கட குடுக்க ர்க்ட்டு 
0.20 049 189 9X8 5X1 
ல்‌. ட்டம்‌ Tr 
ஆ ஆ (ன்‌ 
௦ 


x 


xu 
“493110 


Arduino Nano பலகை 


urd 


ரதி - Ee 
பணை கஸ்‌ உட 
033 303 REF As fi7 50 RST GNDVIN 


தடக்கி 


Arduino Micro பலகை 


உரு 4.13 Arபiற௦O பலகை வகைகள்‌ 


மேற்குறித்த Aரப்ப॥௦ பலகைகளிடையே காம்பர்ற௦ (0௦ பலகையைப்‌ பயன்படுத்தி 
அதன்‌ தொழிற்பாடு பற்றிக்‌ கற்றல்‌ இவ்வலகில்‌ நடைபெறும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


நுண்கட்டுப்படுத்தியுடன்‌ இணைக்கப்படும்‌ வேறு சாதனங்கள்‌ 


1. Breadboard இன்‌ அமைப்பு 


இங்கு இதனுடன்‌ இணைக்கப்படும்‌ மேலதிக உபகரணங்களை இனங்காணல்‌ 
வேண்டும்‌. அவை பின்வருமாறாகும்‌. 


ஏ முடிவிடங்கள்‌ 
- முடிவிடங்கள்‌ 


உரு 4.14 - Breadboard இன்‌ அமைப்பு 
ஒரு சுற்றைத்‌ தயார்செய்கையில்‌, ஈயத்தைப்‌ பயன்படுத்தி உருகிணைக்காமல்‌, சுற்றின்‌ 
பகுதிகளை இணைப்பதற்கு இது பயன்படுத்தப்படும்‌. 
உ இங்கு * முடிவிடத்திற்கு உரிய துளையுடன்‌ இணைக்கப்பட்டுள்ளது. 
உ இங்கு - முடிவிடத்திற்கு உரிய துளையுடன்‌ இணைக்கப்பட்டுள்ளது. 
உ உருவில்‌ காட்டப்பட்டுள்ளவாறு பச்சை நிறத்தில்‌ குறிக்கப்பட்டுள்ள ஐந்து 
துளைகளைக்‌ கொண்ட பகுதிகள்‌ வேறுவேறாக இணைக்கப்பட்டுள்ளன. 

2. ஒளி காலும்‌ இருவரயி (Light Emitting Diode - LED) 

ஒளி காலும்‌ இருவாயி என்பது மின்‌ 


செல்லும்போது ஒளியைக்‌ காலும்‌ 
இருவாயியாகும்‌. 


இருவாயியில்‌ மின்‌ ஒரு திசையில்‌ I ட 
மாத்திரம்‌ செல்கின்றது. ப்பம்‌ 


உரு 4.15 - ஒளி காலும்‌ இருவாயி 


இலவசப்‌ பாடநூல்‌ 


3. உணரிகள்‌ (Sensors) 

புலனி என்பது வெளிச்‌ சுற்றாடலில்‌ ஏற்படும்‌ மாற்றங்களுக்குரிய அளவீடுகளைத்‌ 
தன்னியக்கமாகப்‌ பெறுவதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ உபகரணமாகும்‌. 

(i) Passive Infrared (PIR) Sensor 

மனித உடம்பிலிருந்து வெளிவரும்‌ செங்கீழ்க்‌ கதிர்களை உணர்வதற்கு இது 


பயன்படும்‌ அதேவேளை அச்சந்தர்ப்பத்தில்‌ இதிலிருந்து ஒரு குறித்த வோல்ற்றளவு 
உள்ள வெளியீடும்‌ வழங்கப்படும்‌ (உர 4.16 ஐப்‌ பார்க்க) 


OUT VCC 


௮ உணர்திறன்‌ 7 
GND 7 வரைக்கும்‌ 
OUT VCC (+5V) 


உரு 4.16 - PIR (Passive Infrared Sensor) உணரியின்‌ முற்பக்கத்‌ தோற்றமும்‌ பிற்பக்கத்‌ தோற்றமும்‌ 


தாமத நேரம்‌ 


உ GND - இது மறை முடிவிடமாகும்‌ 


உ. VCC - இது நேர்‌ முடிவிடமாக இருக்கும்‌ அதே வேளை இதற்கு * 5 
வோல்ற்றளவை வழங்கவேண்டும்‌. 


உ UT - இதன்‌ மூலம்‌ வெளியீடு வழங்கப்படும்‌. (3.3 வோல்ற்றளவு) 


இங்கு மஞ்சள்‌ நிறத்தில்‌ காட்டுப்பட்டுள்ள செப்பஞ்செய்யத்தக்க இரு இடங்களைக்‌ 
கருதும்போது ஒன்றினால்‌ புலங்கூர்க்கப்படும்‌ தூரத்தை மாற்றத்தக்கதாக இருக்கும்‌ 
அதேவேளை மற்றைய இடத்திலிருந்து புலங்கூர்ப்பின்‌ வெளியீட்டை வழங்குவதற்கு 
எடுக்கும்‌ நேரத்தை மாற்றலாம்‌. 


(11) கழியொலி அலை உணரி (Ultrasonic wave Sensor) 


இந்த உணரியில்‌ இருந்து ஒரு குறித்த பொருளுக்குள்ள தூரத்தைக்‌ கணித்தல்‌ 
இதன்மூலம்‌ நடைபெறுகின்றது. உணரியிலிருந்து வெளியிடப்படும்‌ கழியொலி 
அலைகள்‌ சுற்றியுள்ள பொருள்களில்‌ மோதி மறுபடியும்‌ அக்கதிர்‌ தெறிப்பினால்‌ 
உணரிக்கு வருவதற்கு எடுக்கும்‌ நேரத்திற்கேற்ப இக்கணிப்பு செய்யப்படும்‌ (௨௫ 4.17 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ஐப்‌ பார்க்க). 


உரு 4.17 - கழியொலி அலைகள்‌ 


இவ்வுணரியின்‌ தொழிற்பாடு ஒரு வெளவால்‌ தான்‌ செல்லும்‌ பாதையைக்‌ கண்டு 


பிடிக்கும்‌ முறையியலை ஒத்தது (உர 4.18 ஐப்‌ பார்க்க). 


கழியொலி அலைகள்‌ (Ultrasonic waves) 


| | | 
ட இதர 
எதிரொலி (Echo) 


உரு 4.18 - கழியொலி உணரியின்‌ தொழிற்பாட்டுக்கான உதாரணம்‌ 


வெ ௭ வ்‌ 


கழியொலி உணரியின்‌ முடிவிடங்கள்‌ உரு 4.19 இல்‌ உள்ளவாறாகும்‌. 


VCC (5V) 
TRIGGER (5V) 
உரு 4.19 - உணரியின்‌ முடிவிடங்கள்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


GND - இது மறை முடிவிடமாகும்‌. 
VCC - இது நேர்‌ முடிவிடமாக இருக்கும்‌ அதேவேளை அதற்கு * 5 


வோல்ற்றளவை வழங்க வேண்டும்‌. 
TRIGGER - உள்ளீட்டை வழங்குகின்றது 
ECHO - வெளியீட்டை வழங்குகின்றது. 


உ நுண்கட்டுப்படுத்தி உள்ளடக்கம்‌ 
மைய முறைவழி அலகு (Central Processing Unit) 
நினைவகம்‌ (Memory) 
முறைமைசக்‌ கடிகாரம்‌ (System clock) 
புறச்‌ சாதனங்கள்‌ (Peripherals) 

உ. Microcontroller பயன்படுத்தப்படும்‌ உபகரணங்களிற்‌ சில 
நுண்ணலைக்‌ அடுப்பு (Microwave oven) 
சலவைப்‌ இயந்திரம்‌ (Washing machine) 
சூரிய விளக்கு (Solar lamp) 
போக்குவரத்துச்‌ சைகை விளக்குகள்‌ (Traffic lights) 
கணினி அச்சுப்பொறி (Computer printer) 


சேய்மை ஆளிகள்‌ (Remote controllers) 


Microcontroller இடம்பெறும்‌ பல்வேறு வகைப்‌ பலகைகள்‌ 


1. micro:bit 
2. Arduino 
3. Raspberry pi 


இப்பலகைகளை கணினியுடன்‌ இணைத்துக்‌ குறிமுறையாக்கத்தைச்‌ செய்ய 
வேண்டும்‌. விசேடமாக பC௦:எi! ஐப்‌ பயன்படுத்தும்போது அதில்‌ தொகுதிப்‌ 
பதிப்பாளரைப்‌ (Block 16100 பயன்படுத்தி எளிதாகக்‌ குறிமுறையாக்கத்தைச்‌ 
செய்யலாம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


(7 அயல்‌. 


இந்த அத்தியாயத்தைக்‌ கற்பதன்‌ மூலம்‌ 


உ கணினி வலையமைப்புகளும்‌ அவற்றின்‌ அடிப்படைச்‌ சாதனங்களும்‌ 

உ கணினி வலையமைப்புகளின்‌ மூலம்‌ தொடர்பாடல்‌ 

உ கணினி வலையமைப்புகளின்‌ மூலம்‌ வளங்களைப்‌ பொதுவாகப்‌ 
பயன்படுத்தல்‌ 


ஆகியன தொடர்பான விளக்கத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. 


[அ கணிணி வலையமைப்புகள்‌ 
ர... 


எனது கட்டுரையின்‌ ஓர்‌ ஆ 


இக்கணினியினால்‌ 
| தயார்செய்யப்பட்ட கட்டுரையின்‌ 


அச்சிட்ட பிரதியைப்‌ 


பெறவேண்டும்‌. அச்சுப்பொறி 
உனது கணினியுடன்‌ 


| மென்பிரதியை ஏனையோருக்கும்‌ | இணைக்கப்பட்டிருக்கின்றது 


காட்ட விரும்புகின்றேன்‌. அதற்கு | 
| ஓர்‌ இலகுவான முறை உள்ளதா? வ ட்ட ட ம்‌ 


அல்லவா? 


ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன என்பது 
உனக்குத்‌ தெரியாதா? ஆகவே அவற்றுக்கிடையே 
| மென்‌ நகல்களை எளிதாகப்‌ பரிமாறிக்‌ 
கொள்ளவும்‌ எந்தவொரு கணினியிலிருந்தும்‌ 

.... அச்சிட்ட நகல்களைப்‌ பெறவும்‌ முடியும்‌. , 


ஒரு பாடசாலையின்‌ கணினி ஆய்கூடத்தில்‌ அல்லது வேறொரு நிறுவகத்தில்‌ 
உள்ள கணினிகளை ஒன்றோடொன்று இணைத்தல்‌ கணினி வலையமைப்பாக்கம்‌ 
எனப்படும்‌. 


( கணினி வலையமைப்பாக்கத்தின்‌ சில அனுகூலங்கள்‌ 


உரு 5.1 - கணினி வலையமைப்பாக்கத்தின்‌ அனுகூலங்கள்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


வடங்கள்‌ உள்ள முறை (We) வடங்கள்‌ இல்லாத முறை (Wireless) 


உரு 5.2 - கணினி வலையமைப்புகளை இணைப்பதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஊடகங்கள்‌ 


ஒளியியல்‌ நார்‌ வடங்கள்‌ (Fiber 0௦8) முறுக்கினை வடங்கள்‌ (Twisted pair) 


உரு 5.3 - வடங்கள்‌ உள்ள வலையமைப்பாக்கத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ ஊடகங்கள்‌ 


9) 


செங்கீழ்‌ அலைகள்‌ 
(Infrared waves) 


உரு 5.4 - வடங்கள்‌ இல்லாத வலையமைப்பாக்கத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ ஊடகங்கள்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


அட்டவணை 5.1 - கணினி வலையமைப்பாக்கத்திற்குத்‌ தேவையான அடிப்படைச்‌ 
சாதனங்கள்‌ 


கணினி வலையமைப்பாக்கத்திற்குத்‌ தேவையான அடிப்படைச்‌ சாதனங்கள்‌ 
ஒரு வலையமைப்பில்‌ மென்பொருள்கள்‌, 

வன்பொருள்கள்‌, கோப்புகள்‌ முகாமை ஆகியன 

சேவையகத்தின்‌ மூலம்‌ மேற்கொள்ளப்படலாம்‌. 

உரிய மென்பொருள்கள்‌ தானப்படுத்தப்பட்ட 

சாதாரண கணினியையும்‌ சேவையகமாகப்‌ 

பயன்படுத்தலாம்‌. 


சேவையகக்‌ கணினி 
இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட 
கணினிகளிடையே ஒரு தொடர்புடைமையை 
உருவாக்குவதற்கு ஆளி நடுவனாகத்‌ தொழிற்‌ 
படுகின்றது. 


வலையமைப்பில்‌ உள்ள ஒரு கணினியிலிருந்து 
வேறாரு கணினிக்கு அல்லது சாதனத்திற்கு ஒரு 
செய்தியை அல்லது தரவை அனுப்பும்போது 
உரிய கணினியை அல்லது சாதனத்தைச்‌ சரியாக 
இனங்கண்டு அதற்கு அச்செய்தியை அல்லது 
தரவை வழங்கும்‌. 


உதாரணம்‌ - ஒரு கணினியிலிருந்து அச்சிட்ட 


கட்டளையை வழங்கும்போது அச்செய்தி 


ஆளியினூடாக அது கிடைக்க வேண்டிய 
சாதனத்திற்கு அதாவது அச்சுப்பொறிக்கு 
அனுப்பப்படும்‌. 


வலையமைப்பாக்க இடைமுக அட்டை 


(Network Interface Card- NIC) 


வலையமைப்பாக்க இடைமுக 


அட்டை 


RJ-45 இணைப்பி உள்ள வடம்‌ 


RJ-45 வடம்‌ 


இத்‌ கப : வழிப்படுத்தி 
ஒரு கணினியை வெளியே வேறொரு கணினி 


வலையமைப்புடன்‌ அல்லது இணையத்துடன்‌ இணைப்பதற்கு 
வழிப்படுத்தி பயன்படுத்தப்படும்‌. உம்மிடம்‌ இருக்கும்‌ 
கணினியை அல்லது இணையத்தை எளிதாக இணையத்துடன்‌ 
இணைப்பதற்கு வழிப்படுத்தி உதவும்‌. 


மேற்குறித்த உபகரணங்களைப்‌ பயன்படுத்தி இரு கணினிகள்‌ வலையமைப்‌ 
பாக்கப்பட்டுள்ள விதம்‌ பின்வரும்‌ உதாரணத்தில்‌ தரப்பட்டுள்ளது. 


உரு 5.5 - இரு கணினிகளை வலையமைப்பாக்கல்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


( கணினி வலையமைப்பின்‌ மாதிரியுரு 


உரு 5.6 இற்‌ காட்டப்பட்டுள்ளவாறு கணினி ஆளியினூடாகச்‌ சேவைக்‌ 


கணினியுடன்‌ இணைக்கப்படும்‌. 


உரு 5.6 - கணினி வலையமைப்பின்‌ மாதிரியுரு 


[ வளங்களைப்‌ பகிர்வதற்கும்‌ தொடர்பாடலுக்கும்‌ 


கணினி வலையமைப்புகளைப்‌ பயன்படுத்தல்‌ 


கணினிகளை வலையமைப்பதன்‌ அடிப்படை நோக்கங்கள்‌ பற்றி ஆராய்வோம்‌. 


கணினி வலையமைப்பைப்‌ பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ 
தொடர்பாடல்‌ 


5.2.2 கணினி வலையமைப்பைப்‌ பயன்படுத்தி வளங்களைப்‌ 
பகிர்ந்து கொள்ளல்‌ 


உதாரணம்‌ 1 - வன்பொருளைப்‌ பகிர்ந்து பயன்படுத்தல்‌ 


ஓர்‌ அச்சுப்பொறியை வடங்களுடன்‌ அல்லது (ஜி 

வடங்களின்றி ஒரு கணினி வலையமைப்‌ ட ர (CC டட ரே 
புடன்‌ இணைத்து அதனைப்‌ பகிர்ந்து கொள்ளத்‌ 

தக்கதாகத்‌ தயார்செய்வதன்‌ மூலம்‌ கணினி 

வலையமைப்பினுள்ளே பிரவேசிக்கத்தக்க 

அனைவரும்‌ ஒரே அச்சுப்‌ பொறியைப்‌ பகிர்ந்து 

பயன்படுத்தலாம்‌. 


வருடி (Scanner) தொலைநகல்‌ பொறி (Fax machine) 


இலவசப்‌ பாடநூல்‌ 


( சாதனங்களைப்‌ பகிர்ந்து பயன்படுத்துவதன்‌ அனுகூலங்கள்‌ 


உ. அதிக எண்ணிக்கையிலான கணினிகளுக்கு ஒரு வன்பொருளைப்‌ பகிர்ந்து 


பயன்படுத்தத்தக்கதாக இருத்தல்‌. 
உ. பணத்தைச்‌ சேமிக்கத்தக்கதாக இருத்தல்‌ 


உ. நேரத்தை மீதப்படுத்தல்‌ 


உதாரணம்‌ 2 - மென்பொருளைப்‌ பகிர்ந்து பயன்படுத்தல்‌ 


ஒவ்வொரு கணினிக்கும்‌ வேறுவேறாக மென்பொருள்‌ உத்தரவுச்சீட்டுகளை 
வாங்க வேண்டும்‌. இதற்கு அதிக பணம்‌ செலவாகும்‌. எனினும்‌ அம்மென்பொருள்களின்‌ 


பல்பயனர்‌ உத்தரவுச்சீட்டுகளை வாங்குவதன்‌ மூலம்‌ அவற்றை வலையமைப்பில்‌ 
பொதுவாகப்‌ பயன்படுத்தத்தக்கதாக இருப்பின்‌. அதன்‌ மூலம்‌ அதிக அளவு பணத்தை 


மீதப்படுத்தலாம்‌. 


உதாரணம்‌ 3 - தரவுகளையும்‌ தகவல்களையும்‌ பகிர்ந்து பயன்படுத்தல்‌ 


தரவுகளையும்‌ தகவல்களையும்‌ பகிர்ந்து பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ நேரமும்‌ 


பணமும்‌ மீதப்படுத்தப்படும்‌ அதேவேளை அவற்றைப்‌ பயன்படுத்திச்‌ செய்யும்‌ 
பணிகளின்‌ திறமையும்‌ பயனுறுதியும்‌ அதிகரிக்கும்‌. 


கோப்புறை 
(Folder) 


ஒரு கோப்புறையை வலையமைப்பில்‌ பகிர்ந்து 
வைத்துக்‌ கொள்ளும்போது அக்கோப்புறையில்‌ உள்ள 
எல்லா வகைக்‌ கோப்புகளையும்‌ வலையமைப்பில்‌ 
உள்ள எல்லாப்‌ பயனர்களும்‌ பயன்படுத்தலாம்‌. 


ஆகவே நீங்கள்‌ உங்களுக்கு விருப்பமான சித்திரங்கள்‌, 


ஒளிப்படங்கள்‌, பாட்டுகள்‌, காணொளி ஆகியவற்றை 
உங்கள்‌ நண்பர்களுடன்‌ பகிர்ந்து பயன்படுத்தும்‌ 
வாய்ப்புக்‌ கிட்டும்‌. 


க்‌ குறிப்பு: கட்டளைக்‌ கோட்டு இடைமுகம்‌ (Command Line Interface 
- CLI) 


கட்டளைக்‌ கோட்டு இடைமுகம்‌ என்பது 
கணினிக்கு வழங்க வேண்டிய கட்டளைகளைப்‌ 
பயனர்‌ ஒரு தொடர்‌ உரைகளாகத்‌ (1௦) தட்டச்சி 
டுவதற்குப்‌ பயன்படுத்தும்‌ இடைமுகமாகும்‌. 
வரைவியல்‌ இடைமுகங்கள்‌ அறிமுகப்படுத்தப்‌ 
படுவதற்கு முன்னர்‌ கணினிப்‌ பணிசெயல்‌ 
முறைமைகள்‌ கட்டளைக்‌ கோட்டு இடைமுகங்‌ 
களுடன்‌ தயாரிக்கப்பட்டிருந்தன. 

கட்டளைக்‌ கோட்டு இடைமுகத்திற்கு மேலதிகமாக LAN Messenger, Net Send 

GUI, POP Messenger போன்ற மூன்றாந்‌ தரப்பினரின்‌ மென்பொருள்களைப்‌ 

பயன்படுத்துவதன்‌ மூலமும்‌ வலையமைப்பில்‌ இலகுவாகத்‌ தொடர்பாடலாம்‌. 


கணினி வலையமைப்புகள்‌ 
உ. இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கணினிகளை ஒன்றோடொன்று 
(வளப்‌ பரிமாற்றத்திற்காக) இணைக்கும்போது அது கணினி வலையமைப்பு 
எனப்படும்‌. 


உ. கணினிகளை வலையமைப்புச்‌ செய்வதனால்‌ பல அனுகூலங்களைப்‌ 
பெறலாம்‌. வளங்களைப்‌ பகிர்ந்து பயன்படுத்தலும்‌ ஒன்றோடொன்று 
தொடர்பாடலும்‌ அதன்‌ அடிப்படை நோக்கங்களாகும்‌. 


கணினி வலையமைப்புகளை இணைக்கும்போது பயன்படுத்தப்படும்‌ முறைகள்‌ 
உ. வடங்கள்‌ உள்ள (Wied) முறை 


உ. வடங்கள்‌ இல்லாத (Wireless) முறை 
வடங்கள்‌ உள்ள முறையில்‌ பயன்படுத்தப்படும்‌ ஊடகங்கள்‌ 
உ. ஒளியியல்‌ நார்‌ (Fiber Optics) வடங்கள்‌ 
உ முறுக்கினை வடங்கள்‌ (Twisted cable) 
வடங்கள்‌ இல்லாதமுறையில்‌ பயன்படுத்தப்படும்‌ ஊடகங்கள்‌ 
செங்கீழ்‌ அலைகள்‌ (Infrared waves) 


புஞருத்‌ (Bluetooth) 
Wi-Fi அலைகள்‌ (Wi-Fi waves) 


வானொலி அலைகள்‌ (15801௦ waves) 


கணினிகளை வலையமைப்பாக்குவதற்குத்‌ தேவையான அடிப்படைச்‌ 
சாதனங்கள்‌ 
வலையமைப்பு இடைமுக அட்டை (Network Interface Card - NIC) 
உள்ள கணினிகள்‌ 
ஆளி - (Switch) 


தொடுக்கும்‌ ஊடகம்‌ 


சேவையகக்‌ கணினி (Server) 

உ கணினி வலையமைப்பில்‌ பல்வேறு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட 
சேவையகங்கள்‌ உள்ளன. உதாரணங்களாக வலைச்‌ சேவையகம்‌, கோப்புச்‌ 
சேவையகம்‌, அச்சுச்‌ சேவையகம்‌ ஆகியவற்றைக்‌ குறிப்பிடலாம்‌. 
ஒரு வலையமைப்பில்‌ மென்பொருள்‌, வன்பொருள்‌, கோப்பு, செய்தி 
முகாமை சேவையகத்தின்‌ மூலம்‌ நடைபெறும்‌. 

உ உரிய மென்பொருள்கள்‌ நிறுவப்பட்ட சாதாரண கணினிகளையும்‌ 
சேவையகங்களாகப்‌ பயன்படுத்தலாம்‌. 


ஆளி (Switch) 


உ இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கணினிகளிடையே ஒரு 
தொடர்புடைமையை உருவாக்குவதற்கு நடுவனாக ஆளி தொழிற்படு 
கின்றது. 


வலையமைப்பில்‌ உள்ள ஒரு கணினியின்‌ மூலம்‌ வேறொரு கணினிக்கு 
அல்லது சாதனத்திற்கு ஒரு செய்தியை அல்லது தரவை அனுப்பும்போது 
ஆளியின்‌ மூலம்‌ உரிய கணினி அல்லது சாதனம்‌ சரியாக இனங்காணப்பட்டு, 
அதற்கு அச்செய்தி அல்லது தரவு வழங்கப்படும்‌. 
வளங்களைப்‌ பகிர்தலும்‌ தொடர்பாடலும்‌ 
உ கணினி வலையமைப்பாக்கத்தினூடாக மென்பொருள்‌, வன்பொருள்‌, 
தரவு, தகவல்‌ ஆகியவற்றைப்‌ பகிர்ந்து பயன்படுத்தலாம்‌. 
உ. செய்திகளை அனுப்புதல்‌, மின்னஞ்சல்களை அனுப்புதல்‌ ஆகியவற்றின்‌ 
மூலம்‌ ஒருவரோடு ஒருவர்‌ தொடர்பாடலாம்‌. 
கோப்புறையைப்‌ பகிர்ந்து பயன்படுத்தல்‌ 
உ ஒரு கோப்புறையை வலையமைப்பில்‌ பொதுவாக எடுக்கும்போது 
அக்கோப்புறையில்‌ இருக்கும்‌ எல்லா வகைக்‌ கோப்புகளையும்‌ 
வலையமைப்பில்‌ உள்ள எல்லாப்‌ பயனர்களும்‌ பகிர்ந்து பயன்படுத்தலாம்‌. 


அச்சுப்பொறியைப்‌ பகிர்ந்து பயன்படுத்தல்‌ 
உ ஒரு கணினி வலையமைப்புடன்‌ இணைக்கப்பட்ட ஓர்‌ அச்சுப்‌ 
பொறியைப்‌ பொதுவாக வைக்கத்தக்கதாகத்‌ தயார்செய்வதன்‌ மூலம்‌ 
கணினி வலையமைப்பிற்குப்‌ பிரவேசிக்கத்தக்க அனைவரும்‌ அவ்வச்சுப்‌ 
பொறியைப்‌ பகிர்ந்து பயன்படுத்தலாம்‌. 


கணினி வலையமைப்பைப்‌ பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ தொடர்பாடல்‌ 


உ கணினி வலையமைப்புடன்‌ இணைக்கப்பட்டுள்ள உங்கள்‌ நண்பர்களுடன்‌ 
நீங்கள்‌ கட்டளைக்‌ கோட்டு இடைமுகத்தைப்‌ (Command Line Interface 
- 011) பயன்படுத்திச்‌ செய்திகளைப்‌ பரிமாறலாம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


6 தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ 
தொழினுட்பவியலும்‌ சமூகமும்‌ 


இந்த அத்தியாயத்தைக்‌ கற்பதன்‌ மூலம்‌ 


உ தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ தொழினுட்பவியல்‌ காரணமாகச்‌ சமூகரீதியில்‌ 
ஏற்பட்டுள்ள மாற்றங்கள்‌ 


தொடர்பான விளக்கத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. 


காரணமாகச்‌ சமூகரீதியில்‌ ஏற்பட்டுள்ள சில 
மாற்றங்கள்‌ 


இ. தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ தொழினுட்பவியல்‌ 
/ 


எமது வகுப்பில்‌ கற்பித்தல்‌ முறை 
இப்போது மிகவும்‌ மாறியுள்ளது. இன்று 


விஞ்ஞான பாடத்தில்‌ பரிசோதனைகளுடன்‌ 3 2 
ஞ்ஞ த்தி தனைகளு ஆம்‌. அதுதான்‌ 


இலத்திரனியல்‌ கற்கை. 
தகவல்‌ மற்றும்தொடர்பாடல்‌ 


கூடிய காணொளி காட்டப்பட்டது. 


வரலாற்றுப்‌ பாடத்திற்குத்‌ தேவையான 
படங்கள்‌ கணனியில்‌ காட்டப்பட்டன. 


தொழினுட்பவியலையும்‌ 
இணையத்தையும்‌ 
பயன்படுத்திக்‌ கற்றல்‌. 


இப்போது அப்பாடம்‌ எனது மனத்தில்‌ 
நன்றாகப்‌ பதிந்துவிட்டது. அதனைக்‌ கற்க 
ஆசையாக உள்ளது. 


தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ 
தொழினுட்பவியலும்‌ 
இணையமும்‌ பயன்படுத்தப்‌ 
படுவதனால்‌, பல இடங்களில்‌ 
எல்லாப்‌ பணிகளும்‌ 

திறமையாகவும்‌ விரைவாகவும்‌ 
நடைபெறுகின்றன. அத்தகைய 

இடங்களில்‌ எமக்குக்‌ கிடைக்கும்‌ 

சேவைகள்‌ பற்றிப்‌ பார்ப்போம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


படங்களும்‌ செய்முறைப்‌ பரீட்சைகளும்‌ 


உள்ள காணொளிக்‌ காட்சிகளின்‌ மூலம்‌ 


விளக்கல்‌ 


உ. இணையத்தின்‌ மூலம்‌ தகவல்களை 


அறிதல்‌ 
உ. வேறு பாடசாலைகளுடன்‌ கலந்து 


ரையாடலும்‌ செய்திகளைப்‌ 

பரிமாறுதலும்‌ 

எந்த இடத்திலிருந்தும்‌ எந்நேரத்திலும்‌ 
ல்வியைப்‌ பெறத்தக்கதாக இருத்தல்‌ 


நோய்களை இனங்காண்பதற்குக்‌ 
கணினியை அடிப்படையாகக்‌ கொண்ட] 


நவீன உபகரணங்களைப்‌ பயன்படுத்தல்‌ 


நோயாளி பற்றிய விவரங்களைச்‌ 
சேகரித்து வைப்பதற்கும்‌ 


தேவையானபோது பெறுவதற்குமான 
ஆற்றல்‌ 


உ. சிட்டைகளுக்குப்‌ பணம்‌ செலுத்தும்‌ | 


சேவைகள்‌ 


க ம. பட . அரசாங்க சேவை இ - அரசாங்கம்‌ 
உ விண்ணப்பப்‌ படிவங்கள்‌, கடன்‌ 


வசதிகள்‌ என்பன பற்றிய விவரங்கள்‌ | 
உ. இணையத்தினூடாக அரசாங்கத்தின்‌ 
பல்கலைக்கழகங்களுக்காக விண்ணப்பித்தல்‌ 
உ. சுற்றுநிருபங்கள்‌, சட்டமுறைமைகள்‌ 
உ. வர்த்தமானியைப்‌ பெறத்தக்கதாக இருத்தல்‌ 
இலங்கைப்படம்‌ ன நு 


- வர்த்தகம்‌ 
ட இணையத்தினூடாகப்‌ 
பொருள்களைப்‌ பரிமாறுதல்‌ 


நிகழ்நிலைக்‌ கொள்வனவும்‌ 


அங்காடிச்‌ செலவும்‌ (௦nline 
shopping) கொள்வனவும்‌ 


௫, 84 இலவசப்‌ பாடநூல்‌ 


இலக்கமுறை இடைவெளி 


கணினி, இணையம்‌ போன்ற புதிய தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ 
தொழினுட்பவியற்‌ சாதனங்களையும்‌ வளங்களையும்‌ பயன்படுத்துவதற்கு வசதிகள்‌ 
இருப்பதனால்‌/இல்லாமையால்‌ சமூகத்தில்‌ ஏற்பட்டுள்ள இடைவெளி இலக்கமுறை 
இடைவெளி எனப்படும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


இதோ பார்‌! எல்லா ப ஷ்‌ 
த இடங்களிலும்‌ கழிவுப்‌ பொருள்‌ அணு ஆம்‌, இக்கழிவுப்‌ பொருள்களிடையே 
இடப்பட்டுள்ளது. சுற்றாடல்‌ இலத்திரனியல்‌ கழிவுப்‌ பொருள்கள்‌ | 
மாசடைந்துள்ளது. ஆபத்தான கழிவுப்‌ பொருள்களாகும்‌. 


அவற்றின்‌ விளைவாகச்‌ சுற்றாடல்‌ மாச 


டைதல்‌ மாத்திரமல்ல, அவற்றில்‌ உள்ள நச்சுப்‌ 
பொருள்கள்‌ காரணமாக நாம்‌ அனைவரும்‌ எமது 
உயிருக்கும்‌ சுற்றாடல்‌ தொகுதிக்கும்‌ தீங்கை 
ஏற்படுத்துகிறோம்‌. 


நட்‌ 


நீர்மப்‌ படிகத்‌ திரை 


தாய்ப்பலகை 


கதோட்டுக்‌ கதிர்க்‌ குழாயுடன்‌ 
திரை 


தீங்கு பயக்கும்‌ சில 
இலத்திரனியல்‌ கழிவுப்‌ 


அச்சுப்பொறி 


சாவிப்பலகையும்‌ சுட்டியும்‌ 


a மின்கலம்‌ 
(NIC) வலையமைப்பாக்க 


இடைமுக அட்டை 


உரு 6.1 இலத்திரனியல்‌ கழிவுப்பொருள்கள்‌ (ஒ-waste) 


ஜலாப்பாபறல்‌ | இ 


இலத்திரனியல்‌ கழிவுப்பொருள்கள்‌ காரணமாக ஏற்படத்தக்க 
நஞ்சு வகைகளும்‌ அவற்றின்‌ மூலம்‌ மனிதனுக்கு 
ஏற்படத்தக்க தீங்குகளும்‌ 


கனிய | 
தலைமயிர்‌, நகம்‌ ஆகியன 
பொலிவினைல்‌ 
மு குளோரைட்டு 
1 i பேரியம்‌ 
ம 


மூளை வீக்கம்‌, தசை 


உதிர்தல்‌, ஒவ்வாமை 
ஏற்படுதல்‌ 


தத்‌. 


நரம்பு நோய்கள்‌, ஈரல்‌ 
சேதமடைதல்‌ 


கள்‌ நலிவடைதல்‌, 
இதயத்திற்குச்‌ சேதம்‌ 
ஏற்படும்‌ 


புரோமீனேற்றெட்‌ 
பிளேம்‌ நிராடன்ற்ஸ்‌ 
பொலிக்குளோரீனேற்றெட்‌ 
பைப்பெனில்ஸ்‌ 


[முக்குளோரோ எதிலீன்‌ 
| (TEC) 


| ஈரலுக்கும்‌ பித்தப்பைக்கும்‌ 
தீங்கு பயக்கின்றது. சேய்‌ 


வ டயொக்சினும்‌ 
கட்மியம்‌ பேண்சும்‌ 


சிறுநீரகம்‌ நலிவடைதல்‌, 
என்பு அடர்த்திக்கு தீங்கு 
ஏற்படுதல்‌, புற்றுநோய்க்‌ 

காரணி 
ஆதாரம்‌ : 04180.00.12/1110-11110801-01-078510/ 


உரு 6.2 இலத்திரனியல்‌ கழிவுப்பொருள்கள்‌ காரணமாக மனிதனுக்கு உண்டாகும்‌ தீங்குகள்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


௮01௩ ்‌ தேவையற்ற பொருள்களைச்‌ சேகரித்தலும்‌ 


© கொள்வனவு செய்தலையும்‌ இழிவளவாக்குவோம்‌ - 
சீ A Reduce 


ஜே. rol பழுதடைந்த பொருள்களை சூழலுக்கு வீசாது 
ஸ்ர (D வேறு தேவைகளுக்குப்‌ பயன்படுத்துவோம்‌ - Reuse 
| னஃ ஓ தேவையற்ற பொருள்கள்‌ எல்லாற்றையும்‌ 
2] மீள்சுழற்சி செய்வதற்காக உகந்த நிறுவகத்திடம்‌ 
| சர கையளிப்போம்‌ - Recycle 


2 


கணிணி தொடர்பான தொழில்‌ வாய்ப்புகள்‌ 


ஆம்‌. இன்று தொழில்‌ துறையில்‌ 
தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ 
தொழினுட்பவியலுடன்‌ 

தொடர்புபட்ட விடயங்களைக்‌ 

கற்றவர்களுக்குப்‌ பல தொழில்‌ 
வாய்ப்புகள்‌ உள்ளன. அவற்றையும்‌ 

அவற்றின்‌ பணிகளையும்‌ பற்றி 
அறிந்து கொள்வோம்‌. 


தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ 
தொழினுட்பவியலுடன்‌ 


தொடர்புபட்ட விடயங்களைக்‌ 


கற்பதன்‌ மூலம்‌ நாம்‌ தொழிலை 


எளிதாகப்‌ பெறலாம்‌ அல்லவா? 
அத்தொழில்‌ வாய்ப்புகள்‌ யாவை 2 


மென்பொருள்‌ குறிமுறைகளைச்‌ 
சோதித்தலும்‌ மென்பொருளின்‌ 
நிலைமையை உறுதிப்படுத்தலும்‌ 


மென்பொருள்களை அமைத்தல்‌ 


மென்பொருள்‌ கட்டமைப்பாளர்‌ 
(Software Architect) 
உயர்மட்ட மென்பொருள்களை 
அமைத்தல்‌, உகந்த மென்பொருள்‌ 
கட்டமைப்பைத்‌ தெரிந்தெடுத்தல்‌ 
அல்லது அமைத்தல்‌ 


பல்வேறு கணினி மொழிகளைப்‌ 
பயன்படுத்திச்‌ செய்நிரலைகளை 
வழங்கல்‌ 


கணினி வலையமைப்புகளை நிறுவுதல்‌, 
பராமரித்தல்‌, பழுதுபார்த்தல்‌ போன்ற 
வலையமைப்புகளுடன்‌ தொடர்புபட்ட 
செயற்பாடுகளைச்‌ செய்தல்‌ 


தரவுத்தளத்தைத்‌ திட்டமிடுதல்‌, 
நிறுவுதல்‌, அமைவடிவப்படுத்தல்‌, 
வழுக்களை ஆய்ந்தறிதல்‌ 


இணையத்‌ தளத்தை அமைத்தல்‌, 
அபிவிருத்தி செய்தல்‌, இற்றைப்‌ 
படுத்தல்‌ 


பயனர்‌ இடைமுகங்கள்‌, வர்த்தக 
அறிவித்தல்கள்‌, சஞ்சிகைகள்‌, 
பதாகைகள்‌, கணினி விளையாட்டுக்கள்‌ 
ஆகியவற்றைக்‌ கணினியைக்‌ கொண்டு 
வடிவமைத்தல்‌ 


றுவகங்களின்‌ தேவைகளைப்‌ 
பகுப்பாய்வு செய்து கணினி 
முறைமைகளை அமைத்தல்‌, செய்நிரலரி 
னால்‌ முறைமைகள்‌ உருவாக்கப்படும்‌ 


விதம்பற்றி விமர்சித்தல்‌ 


தகவல்‌ தொழினுட்ப ஆலோசகர்‌ 
(IT Consultant) 


தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ 
தொழினுட்பவியல்‌ பற்றிய 
அறிவுறுத்தல்களை நிறுவகங்களுக்கு 
வழங்குதல்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


கல்வி, சுகாதாரம்‌, வர்த்தகம்‌, அரசாங்கச்‌ சேவை ஆகிய துறைகளில்‌ தகவல்‌ 
மற்றும்‌ தொடர்பாடல்‌ தொழினுட்பவியலைப்‌ பயன்படுத்தல்‌ அவற்றின்‌ 
வினைத்திறன்‌ அதிகரிப்பதற்குக்‌ காரணமாக உள்ளது. 

கணினிகளையும்‌ இணையத்தையும்‌ பயன்படுத்தல்‌ அல்லது பயன்படுத்தாமை 
தொடர்பாக மனிதர்களிடையே இடைவெளி உள்ளது. இது இலக்கமுறை 
இடைவெளி எனப்படும்‌. 


இலத்திரனியல்‌ கழிவுப்பொருள்களை உகந்தவாறு தள்ளிக்‌ கழிப்பதற்கு 31௩ 
(Reduce, Reuse, Recycle) எண்ணக்கருவைப்‌ பயன்படுத்தலாம்‌. 


தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ தொழினுட்பவியலுடன்‌ தொடர்புடைய பல 
வேலைகள்‌ உள்ளன. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


English-Sinhala-Tamil Glossary 


No English Sinhala Tamil 
1. | abstract model ழலிஉ ஐல48 கருத்தியல்‌ மாதிரி 
2. | acceptance testing ககிஒ௯ஜ்‌ 80௧6 ஏற்புச்‌ சோதனை 
3. | access privilege 66656௫ OOGEDEG அணுகல்‌ உரிமை 
4. agile model 6665 வம சுறுசுறுப்பு மாதிரி 
5. | alternate key லக 0656 மாற்றுச்‌ சாவி 
6. | American Standard 6630௫6 0060 6663 8 | தகவல்‌ 
Code for Information 06௮3௭ 6500௨ 668 இடைமாற்றுக்கான 
Interchange (ASCII) நு 
7. | amplitude 888200 வீச்சம்‌ 
8. | amplitude modulation | 8660ம்‌ இக்க வீச்சப்‌ பண்பேற்றம்‌ 
9. analog 6666 ஒப்புமை 
10. | anchor 06896 நிலை நிறுத்தி 
11. | application layer சஐ6036 600 பிரயோக அடுக்கு 
12. | architecture 869௦௦ கட்டமைப்பு 
13. | arithmetic and logical | 8௦6 ஒக 63 ௧3566 எண்கணித மற்றும்‌ தர்க்க 
unit (ALU) 666௨ அலகு 
14. | array 058 அணி 
15. | artificial intelligence 0480 28 செயற்கை நுண்ணறிவு 
16. | Affective computing 0002 ௧௯ 80௦௭688 நுண்ணறிவு 
சமது உணர்திறன்மிக்க 
கணித்தல்‌ 
17. | associative law 6௦696 620 கூட்டு விதி 
18. | attenuation ௯50/௭0 நொய்மை 
19. | attribute 6668 /ஒஓனும்‌/ ககடவகுளும்‌ | பண்புகள்‌ 
20. | authoring tool 666266 66666 படைப்பாக்கக்‌ கருவி 
21. | Automated Teller 68600௦8666 ௫66 096 தானியங்கிப்‌ பணம்‌ 


Machine (ATM) 


மம்‌ 


கையாள்‌ இயந்திரம்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


22. | autonomous 6860௦6265/ சுயாதீன 
80௦8/0௯ 
23. | axiom 66640௦/க5லக0 வெளிப்படை உண்மை 
24. | backups C830 காப்பெடுத்தல்‌ 
25. | bandwidth OOS ககுஒ/666 SEC பட்டை அகலம்‌ 
26. | batch processing 6026 850830 தொகுதி 
முறைவழியாக்கம்‌ 
27. | big data 0௯) ௫ பெரிய தரவு 
28. | binary 666௨ துவிதம்‌, இருமம்‌ 
29. | binary coded decimal | 6666 6866 666௦ இருமக்‌ குறிமுறை தசமம்‌ 
(BCD) 
30. | bio-inspired computing | 6666 6௫66 ௧56்க/ உயிரியல்‌ உள்ளீர்ப்புக்‌ 
66830 9690௯ 60ல்‌ கணிப்பு 
31. | bit coin ௦ ௨38 நுண்கடன்‌ பணம்‌ 
செலுத்தல்‌ 
32. | bitwise 29 656௯ பிட்‌ வாரி 
33. | bitwise logical 29 ௨636௫ 60666 பிட்‌ வாரி தர்க்கச்‌ 
operation 6௫60௫௫ செயற்பாடு 
34. | black box testing aJ@ 6௦62 66௫065 கறுப்புப்பெட்டிச்‌ சோதிப்பு 
35. | blogging 668 ௧0௯௨௦ வலைப்பதிவிடல்‌ 
36. | boot-up 868 தொடங்குதல்‌ 
37. | broadcasting 8௦ல்‌ தொலைபரப்பல்‌ 
38. | browsing ௩௧6886 மேலோடல்‌ 
39. | bubble sort 000 6666/ 60-6666௫ குமிழி வகைப்படுத்தல்‌ 
6666 
40. | built-in ௫0௦8 / SEE உட்பொதிந்த 
41. | business process re- 65066 800086 66 வணிக செயல்முறை 
engineering (BPR) ஓவ மீள்கட்டமைப்பு 
42. | candidate key ௫௧௧5 656 பிரதிநிதித்துவச்‌ சாவி 
43. | cardinality ஒலு எண்ணளவை 
44. | cathode ray tube (CRT) | 666606 கீ௦ஸ்‌ ௧௦ கதோட்டுக்‌ கதிர்‌ குழாய்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


45. | central processing unit | 0 of dod மத்திய செயற்பாட்டு 
(CPU) அலகு 
46. | characteristics டக ஒலகுன்‌ / மீஒடுல்குஸ்‌ சிறப்பியல்புகள்‌ 
47. | check box கல்ல] 66296 சரிபார்ப்புப்‌ பெட்டி 
48. | client-server model 6830) 60368-68303 62065 சேவைப்‌ பயனர்‌ மாதிரி 
லல 
49. | clock மீககீடீலகு கடிகாரம்‌ 
50. | cloud computing QO SO மேகக்‌ கணிமை 
51. | coaxial cable 80லகுல 660 ஓரச்சு வடம்‌ 
52. | code editor 665 8௦68 030ல குறிமுறை தொகுப்பி 
53. | comment SOO விளக்கக்‌ குறிப்பு 
54. | commutative law ௫59666௫ ௧20 பரிமாற்று விதி 
55. | compact disc 6௦௫66 கலம்‌ ஒளியியல்‌ வட்டு 
56. | compatibility ௦க௫௫ பொருந்துகை 
57. | compiler 80D தொகுப்பான்‌ 
58. | component ௦௦6 கூறு 
59. | composite key ௦866 ஒப கூட்டுச்‌ சாவி 
60. | constant மலம்‌ மாறிலி 
61. | content management சலக5௦௫ கலன்‌ உள்ளடக்க 
system (CMS) ௧665௦ முகாமைத்துவ முறைமை 
62. | context switching ௫6% 666௧௦ சந்தர்ப்ப நிலைமாற்றல்‌ 
63. | contiguous allocation | 6005 9606௧ அடுத்தடுத்தான ஒதுக்கீடு 
64. | control structure 6066 6௯ம்‌ கட்டுப்பாட்டுக்‌ கட்டமைப்பு 
65. | control unit (CU) 890௯ லல கட்டூப்பாட்டலகு 
66. | credit card துல கடனட்டை 
67. | customization ஒட்ஸ்‌ தனிப்பயனாக்கல்‌ 
68. | data [லல] தரவு 
69. | data and control bus 6௫85 66 650௯ கூற தரவும்‌ கட்டுப்பாட்டூப்‌ 


பாட்டையும்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


70. | database management | ES» 6௫626 66௧0ல்‌ தரவுத்தள முகாமைத்துவ 
system (DBMS) லி முறைமை 

71. | data definition 6௫6 8608௯ ௭3க38 தரவு வரையறை மொழி 
language ( DDL) 

72. | data dictionary 686 ௫0663௧ தரவு அகராதி 

73. | data flow diagram 6686 66௫௫ ௧0 தரவு பாய்ச்சல்‌ வரைபடம்‌ 

74. | data flow model 666 66௫௫ ௨௦6 தரவு பாய்ச்சல்‌ மாதிரி 
(DFM) 

75. | data link layer 66 ௧0 OCG தரவு இணைப்பு அடுக்கு 

76. | data manipulating 6௫6 ௭௩860 ஓல தரவு கையாளல்‌ மொழி 
language ( DML) 

77. | data migration 6௫6 6600௨ தரவு பெயர்ச்சி 

78. | debugging 86 ௧66 வழு நீக்கல்‌ 

79. கட்ஸ்‌ 60 6694 தீர்மான உதவு முறைமை 
decision support 
system (DSS) 

80. | declarative 9௨26)0ல அறிவிப்பு 

81. | default values 680890 6௦ இயல்புநிலை மதிப்பு 

82. | defragmentation சகிலன்‌ துணிக்கை நீக்கல்‌ 

83. | demodulation 01118) பண்பிறக்கம்‌ 

84. | device ௦60௦66 / 6556௦ சாதனம்‌ 

85. | device driver 660௦6 ல 666௦ சாதனச்‌ செலுத்தி 

86. | digital 8௦௫ இலக்க முறை 

87. | digital camera 8௦65 6௦6௦௦9 இலக்கமுறைப்‌ படக்கருவி 

88. | digital economy ௦௫௧ ஐல இலக்கமுறைப்‌ 

பொருளாதாரம்‌ 

89. | digitizer 8௦935) இலக்கமாக்கி 

90. | direct implementation | 698646820௧ நேரடி அமுலாக்கம்‌ 

91. | disk formatting ௨௦/085௮ 0௦6668 6௦௫66 வட்டு வடிவமைப்பு 

92. | distortion க திரிபு 


இலவசப்‌ பாடநூல்‌ 


93. | distributive law 9௦௦௧ ௨330 பங்கீட்டு விதி 
94. | document flow கடலை 080 6௦௦ ஆவணப்‌ பாய்ச்சல்‌ 
diagram வரைபடம்‌ 
95. | domain ஒல ஆள்களம்‌ 
96. | domain name server 88௧0 06 680-0 ஆள்களப்‌ பெயர்‌ 
(DNS) சேவையகம்‌ 
97. | domain name system 8௧0 ௭50 க ஆள்களப்‌ பெயர்‌ 
(DNS) முறைமை 
98. | dynamic host ௫௨ 6066 870௯ 800598௦ | மாறும்‌ விருந்தோம்பி 
configuration protocol உள்ளமைவு நெறிமுறை 
(DHCP) 
99. | dynamic web page கில 668 89 இயக்குநிலை 
வலைப்பக்கம்‌ 
100. | e-commerce 6684 608௧௧௦ மின்‌ வர்த்தகம்‌ 
101. | economical feasibility | MBI ௫௧௨௧௦௫ பொருளாதாரச்‌ 
சாத்தியப்பாடு 
102. | elementary process இல 80506 866௦௨ அடிப்படைச்‌ செய்முறை 
description(EPD) விபரிப்பு 
103. | e-market place ஓ-666 665)€ இலத்திரனியல்‌ சந்தை 
இடம்‌ 
104. | encryption ஒக 66௧ மறைகுறியாக்கம்‌ 
105. | enterprise resource 85080 6௫௧ 6668௫ நிறுவன மூலவள 
planning system கக திட்டமிடல்‌ முறைமை 
(ERPS) 
106. | entity ஐ6055/68 ௫௧6/6 | நிலைபொருள்‌ 
107. | entity identifier ஐ6௦655/௪ ௫௫௫6 நிலைபொருள்‌ 
8௧80௯௨௦ அடையாளங்காட்டி 
108. | entity relationship(ER) | ௫6௦62 66லக௦௦60 நிலைபொருள்‌ 
diagram 685850 உறவுமுறை அட்டவணை 
109. | executable இவல லகு ௭8 இயக்கத்தகு 
110. | executive support 5௦6 கம கட்டு நிறைவேற்று உதவு 
system (ESS) முறைமை 
111. expert system கட க நிபுணத்துவ முறைமை 


இலவசப்‌ பாடநூல்‌ 


112. | extended binary coded | 68686 686 66866 666 நீடித்த துவித குறிமுறை 
decimal interchange தசம இடமாற்றக்‌ குறி 
cod (EBCDIC) 

113. | extended entity 8௦௫ ஒக260 ௧00 விரிவாக்கப்பட்ட 
relationship (ER) 666 09௯ நிலைபொருள்‌ 
diagram உறவுமுறை அட்டவணை 

114. | feasibility study ஒல) 6௦௧௦ சாத்தியப்பாடு கற்கை 

115. | feedback loop 8683 குஞ இம பின்னூட்டல்‌ வளையம்‌ 

116. | fetch-execute cycle ஐ௯௦0-80)௨0௦90 ஓம தருவிப்பு நிறைவேற்றுச்‌ 

சுழற்சி 

117. fiber optic 60௫ ௧௫௨ இழை ஒளியியல்‌ 

118. | file 6௫0௫௫ கோப்பு 

119. | file hierarchy லு 0008 கோப்பு படிநிலை 

120. | firewall 68 8௦ தீச்சுவர்‌ 

121. | normal form 800 0௯ ௪000 இயல்பாக்கல்‌ வடிவம்‌ 

122. | fixed internal hard disk | ஒடி கல்தகீகம்‌ 66ல்‌ ௧௦௦ நிலையான உள்ளக 

வன்தட்டூ 

123. | flash memory 2ஸ்‌/ லகு 0௦௨௦ பளிச்சீட்டு நினைவகம்‌ 

124. | flash memory card 6௦ல0/ விகுதிரல லை ௧௫ பளீச்சிட்டு நினைவக 

அட்டை 

125. | flat file system 8௮ 6ூஐ 84086 சமதளக்‌ கோப்பு 

முறைமை 

126. | flip-flop 8E-66)€ எழு-விழு 

127. | float 9580/9880 மிதவை 

128. | floppy disk ஐ 660௨ நெகிழ்‌ வட்டு 

129. | flow chart 89 ௧0௯௯ பாய்ச்சற்‌ கோட்டுப்படம்‌ 

130. | folder 609 ௫௫௫ கோப்புறை 

131. | foreign key ஜக 666 அந்நியச்சாவி 

132. formatting 6௦668 6௦466 வடிவமைத்தல்‌ 

133. | frame (21019) சட்டகம்‌ 

134. | frequency modulation 6௦6555 இகல்‌ அதிர்வெண்‌ பண்பேற்றல்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


135. | full adder ஜலம்‌ முழுமைக்‌ கூட்டி 
136. | function ௫௦ / 6266 சார்பு 
137. | functional dependency | 6266 066 ௧௦6௧௧0 ௫ செயல்‌ சார்புநிலை 
138. | functional requirement | 6G 9669 65505 செயல்படு தேவை 
139. | quantum computing 0608900 66டக௰ சொட்டு கணிப்பு 
அடிப்படை 
140. | gateway 66269 6௫ / 656 6600 நுழைவாயில்‌ 
MEO 
141. | genetic algorithm 66 ரூ௫6%0666 மரபணு வழிமுறை 
142. | geographical ௫6௫3௫ 660066 ககம புவியியல்‌ தகவல்‌ 
information 168௯ 6௭26௨6 8408ம்‌ முறைமை 
system(GIS) 
143. | graph plotter 68030 ஜல படவரையி 
144. | graphic tablet ஸ்லம்‌ வரைவியல்‌ விவரமாக்கி 
145. | grid computing 606 கமத கோட்டுச்சட்டகக்‌ கணிமை 
146. | guided media 8௦ 6005 வழிபடுத்தப்பட்ட ஊடகம்‌ 
147. | half adder [1191 ல101௫01௬) அரை கூட்டி 
148. | hand trace ௨6835966 கைச்‌ சுவடுகள்‌ 
149. | hard disk 6௦8 0௦ / 60ல்‌ 6800 வன்தட்டூ 
150. | hardware 6820௦0 வன்பொருள்‌ 
151. | hexadecimal கு 666 பதினறுமம்‌ 
152. | hierarchical model ௦06௫ ஐல படிநிலை மாதிரி 
153. | host 666066 விருந்தோம்பி 
154. | hub ௦௫ குவியன்‌ 
155. | human operator ௧806060663 மனித இயக்குபவர்‌ 
156. | hybrid approach 66௫8௧ ௧66௦௦ கலப்பு அணுகல்‌ 
157. | hyperlink ஏலகஓகீ௰௰க மீ இணைப்பு 
158. | Integrated circuits ( IC) | ௧௧௧௫6 66௧௦ ஒருங்கிணைந்த சுற்று 
159. | icon 1971018] சிறு படம்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


160. | identity S600 அடையாளம்‌ 

161. | image கேகமு படிமம்‌ 

162. | imperative 80௫ கட்டளை 

163. | incremental 55௦௧5 66ஐ ஏறுமான, அதிகரிப்பு 

164. | indexed allocation சூல 5606 சுட்டி ஒதுக்கீடு 

165. | information 660666 தகவல்‌ 

166. | inkjet printer கிலீஉ 880 ௫௦௦ மைத்‌-தாரைஅச்சுப்பொறி 

167. | instant messaging வகுகில கதிர) 0666 உடனடிச்‌ செய்தியிடல்‌ 

168. | integrated development | 8683-8௯ ஒருங்கிணைந்த விருத்தி 
environment(IDE) அதல்‌ வதக்க சூழல்‌ 

169. | integration test 66% கு6லிகுஸ்மீ ஒருங்கிணைந்த சோதிப்பு 

170. | intelligent and 4002 ௧௫ 8௦688 நுண்ணறிவும்‌ 
emotional computing | கக்க உணர்திறனுமிக்க 

கணித்தல்‌ 

171. | interface ௫௫௦ ஏஸ்‌ இடைமுகம்‌ 

172. | internet service ஒுலீக6ஸ்டு 666 கேகமுகீக? இணையச்‌ சேவை 
provider( ISP) வழங்குனர்‌ 

173. | interpreter 5௦5௧36 மொழிமாற்றி 

174. | interrupt 66% 066 இடையூறு 

175. | intranet ீக:6/ FSCO அகவிணையம்‌ 

176. | internet of things (1௦1) 56 £83 கலீக6ஸ௫0/ பொருட்களின்‌ இணையம்‌ 

SE 665 ஒக 

177. | iteration ஒல்லும்‌ மீள்‌ செயல்‌ 

178. | karnaugh map 60663 88௦0 கானோ வரைபடம்‌ 

179. | knowledge 66ஐ௫ ௧0௦ கடகம்‌ | அறிவு முகாமைத்துவ 
management system( முறைமை 
KMS) 

180. | large scale integration | 58606 8606 ஏஜ்லடிலமு | பாரிய அளவு 
(51) ஒருங்கிணைப்பு 

181. | latency 800/ஒ8 ௫௫38 மறைநிலை 


இலவசப்‌ பாடநூல்‌ 


182. | least significant 666666 சிறும மதிப்பு 
183. | legend 6856 8200 குறி விளக்கம்‌ 
184. | life cycle of data 6௫6 80௯ 6ம்‌ தரவு வாழ்க்கை வட்டம்‌ 
185. | light emitting ஐல 86030௯ 66036 ஒளிகாலும்‌ இருவாயித்‌ 
diode(LED) display வீல்‌ திரை / ஒளி உமிழும்‌ 
இரு முனையம்‌ 
186. | linked allocation 6 56௦56 இணைப்பு ஒதுக்கீடு 
187. | linker கலில்‌ இணைப்பி 
188. | liquid crystal display( | 666606 6௧65௦௦ திரவப்பளிங்குக்‌ கணினித்‌ 
LCD) திரை 
189. | list ©683௨ பட்டியல்‌ 
190. | liveware 80௦ உயிர்‌ பொருள்‌ 
191. | local publishing 80586 6869 ௧66 உள்ளக வெளியீடு 
192. | local area network 80580 6066௫ 60 இடத்துரி வலையமைப்பு 
(LAN) 
193. | logic gate ௦56௨ 060 தர்க்கப்‌ படலை 
194. | Logical Data ௧௦666 666 ஐல | தர்க்கத்‌ தரவு 
Modeling( LDM) மாதிரியுருவாக்கல்‌ 
195. | logical data structure ௦666 6686 0௯௦ தர்க்கத்‌ தரவுக்‌ 
கட்டமைப்பு 
196. | logical design tools 6௦56 6668 660௫௫ தர்க்க வடிவமைப்புக்‌ 
கருவி 
197. | looping இலய வளைய வரல்‌ 
198. | machine code மல 66 இயந்திரக்‌ குறியீடு 
199. | machine-machine மல்-0லஒ ௭௭ இயந்திர- இயந்திர 
coexistence ஒருங்கிருத்தல்‌ 
200. | magnetic ink character | 9828௯ கீகீக ஈத ஒஸ்‌ காந்த மை எழுத்துரு 
reader( MICR) 8௦0௯௨௦ வாசிப்பான்‌ 
201. | magnetic stripe reader | 98O~ 64% ௧௦6௧௨ காந்தப்பட்டி வாசிப்பான்‌ 
202. | magnetic tape ௫௧௨ 800 காந்த நாடா 
203. | malware 860) 03603௦0 தீம்பொருள்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


204. | management கஸ்‌ 662௦06 முகாமைத்துவ தகவல்‌ 
information system 80ம்‌ முறைமை 
(MIS) 

205. | man-machine கம 65068000 மனிதன்‌ - இயந்திரம்‌ 
coexistence ஒருங்கிருத்தல்‌ 

206. | media access control 505 666௫ 8530 ஊடக அணுகல்‌ 
(MAC) கட்டூப்பாடு 

207. | memory management | 6௧6 ககக 5௧5௧௦ நினைவக முகாமைத்துவ 
unit( MMU) அலகு 

208. | mesh topology QE BOG கண்ணி இடத்தியல்‌ 

209. | microprocessor லகு 666 நுண்செயலி 

210. | microwave வ்குத 6௦௦௦ நுண்ணலை 

211. | mini disk ஒல ௭400 சிறு வட்டு 

212. | mobile computing 8௦00 sணமதரவs செல்லிடக்‌ கணிமை 

213. | mobile marketing 8௦00 EEO செல்லிடச்‌ 

சந்தைப்படுத்தல்‌ 

214. | modularization 607 GOMOD கூறு நிலையாக்கம்‌ 

215. | modulation இ௦க௧௰ பண்பேற்றம்‌ 

216. | most significant 6 666௦ அதியுயர்‌ மதிப்பு 

217. | mother board ஓஒ 66௦௦௨௦ தாய்ப்பலகை 

218. | multi agent systems க 6066 ௧08 பல்முகவர்‌ முறைமை 

219. | multi user-multi task ஜெ 66௫௫௨ - ஜெ 5600 பற்பயனர்‌-பற்பணி 

220. | multi-core processors ஜு 8௦ ௧௨௨௨ பல்கரு செயலி 

221. | multimedia objects கு 0 686 பல்லூடக பொருள்‌ 

222.| multiplexer கெ 5050௦56 பல்சேர்ப்பி 

223. | multiplexing ஜு 6506௦0 பல்சேர்ப்பு 

224. | multiprocessing கு 6080 பன்முறைவழியாக்கி 

225. | multitasking 36ம்‌ 860 பற்பணி 

226. | multi-threading 0-8 லம பல்‌ செயல்கூறு 

227. | nature inspired 6௦6 6866 க66ஜ்ஐ௫/ இயற்கை உள்ளீர்ப்புக்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


computing ௦8 696௫ 6093 கணிப்பு 

228. | nested loop 8௫ இ நீடித்த வளையம்‌ 

229. | network addresses 606 6052 6655௧ வலையமைப்பு முகவரி 
translating (NAT) பெயர்ப்பு 

230. | network architecture ட ௫666௦ வலையமைப்புக்‌ 

கட்டமைப்பு 

231. | network layer ட OCG வலையமைப்பு அடுக்கு 

232. | network model 306 ஐல வலையமைப்பு மாதிரி 

233. | neural network கூல்‌ 890 நரம்பியல்‌ வலையமைப்பு 

234. | non-functional 36 உ ௪8௦௮38 | செயல்சாராத்‌ தேவைகள்‌ 
requirement 

235. | normalization 0ல்‌ இயல்பாக்கல்‌ 

236. | null ௫5 வெற்று 

237. | object code 03 665/ பொருள்‌ குறி 

238. | object oriented 08ஜ 6௦௫௦ / 606௨ பொருள்‌ நோக்குடைய 

239. | object- relational 84-௧0 கிலெ ௦௦6 பொருள்‌ உறவுநிலை 
model மாதிரி 

240. | octal 6666 எண்மம்‌ 

241. | office automation ௨௦5006 Od ககம | அலுவலகத்‌ தன்னியக்க 
system (OAS) முறைமை 

242. | offline 058௦ க௧௫௧/ 606௫0௧ தொடரறு நிலை 

6௫06 

243. | one’s compliment 66௦௫ ஏல்‌ ஒன்றின்‌ நிரப்பி 

244. | online 911010) தொடரறா நிலை 

245. | open source 5686 ௫62௫ திறந்த மூலம்‌ 

246. | operational feasibility | 666௫௫௫ 665606 செயற்பாட்டுச்‌ 

சாத்தியப்பாடு 

247. | operator category 300 6666 செயலி வகை 

248. | operator precedence 6௦௦6 50 செயலி முன்னுரிமை 

249. | optical character reader | ௫60௫ ஏஜ்‌ ஒஸ்‌ 666௧ ஒளியியல்‌ எழுத்துரு 


(OCR) 


வாசிப்பான்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


250. | optical mark reader 9606 இலது விமலம்‌ காந்த மை எழுத்துரு 
(OMR) வாசிப்பான்‌ 
251. | output 88௨௦ வெளியீடு 
252. | packet switching 6606 980568 பொதி மடைமாற்றல்‌ 
253. | paging 595௦௧௦ பக்கமிடல்‌ 
254. | paradigm 66626564/ கோட்பாட்டுச்‌ சட்டகம்‌ 
8080/8 
255. | parallel 8090 83008003 சமாந்தர அமுலாக்கம்‌ 
implementation 
256. | parameter passing 80008 (2666 பரமானக்‌ கடத்தல்‌ 
257. | parity 6662௫ சமநிலை 
258. | password இம்‌ 66 கடவுச்சொல்‌ 
259. | payment gateway 6099 656 66506 பணக்‌ கொடுப்பனவு 
நுழைவாயில்‌ 
260. | periodic refreshing 65௧ 6௧63௦௦ காலமுறை புதுப்பித்தல்‌ 
261. | peripheral device கக ௦60௦6௦ / 566 புறச்‌ சாதனம்‌ 
262. | phablet 00௦960 பெப்லட்‌ 
263. | phased implementation | 800 / 6664 கட்ட அமுலாக்கல்‌ 
௧66௫66 
264. | phase modulation ௨௫ 801/௨21) நிலை பண்பேற்றம்‌ 
265. | phishing (ல) வழிப்பறித்தல்‌ 
266. | physical layer 6௫95 830003 பெளதீக அடுக்கு 
267. | physical memory 609645 655 பெளதீக நினைவகம்‌ 
268. | pilot implementation 8030௮ 6256௧ / 8௦0௯ முன்னோடி அமுலாக்கல்‌ 
தில 850 
269. | piracy 66௦6660/ ஒல்லி களவு 
270. | pirated software 6690/ஒஜீ 04803௦0 திருட்டு மென்பொருள்‌ 
271. | plagiarism 56/6௦ 6695 கருத்துத்‌ திருட்டூ 
272. | point to point 65065 ஒல்கு3 66653௫ ஒன்றுடனொன்று 
connection இணைப்பு 


இலவசப்‌ பாடநூல்‌ 


273.| pointing device 6285௫ 660௦6 சுட்டி சாதனம்‌ 
274. | port 66௦௫ வாயில்‌, துறை 
275. | portable external hard | 6௦6/6 086 cd காவத்தகு புற வன்தட்டு 
disk ௧௦9௦ 
276. | portal ல௦௦/ ௫465௦ வலைவாசல்‌ 
277. Point of sale (POS) 08 6606 கல விற்பனை இட இயந்திரம்‌ 
machine 
278. postulate 1018120185) எடுகோள்‌ 
279. power supply SEG 850/80 EGO மின்‌ வழங்கி 
280.| presence check ௨௦3௫ 668406 இருத்தல்‌ சரிபார்த்தல்‌ 
281.| presentation layer ௫௫% ஐ/ஓ£6கஜீ ௧6௫ 00௦௫ | முன்வைப்பு அடுக்கு 
282. primary key 900௯/98 65௦ முதன்மைச்‌ சாவி 
283.| primitive data type 65266 666 65 பூர்வீகத்‌ தரவு வகை 
284. privacy 6650606566 அந்தரங்கம்‌ 
285. private key 6060௫௦ 656 பிரத்தியேகச்‌ சாவி 
286.| process ஒல66௰/5இ0௦௧௰/ 66686 | செயல்‌/ 
முறைவழியாக்கல 
287. process control இலே 6066 ஓல செயல்‌ கட்டுப்பாட்டுத்‌ 
block(PCB) தொகுதி 
288. process management இல கலம்‌ செயல்‌ முகாமைத்துவம்‌ 
289.| process states இலைல உல செயல்‌ நிலை 
290.| process transition இலைல 685௦09 செயல்‌ நிலைமாறல்‌ 
291. product திக்க3ல கரல 03 தயாரிப்பு 
commercialization வர்த்தகமயமாக்கல்‌ 
292. product of sum (POS) | 66656௫ ௧௦ கூட்டுத்தொகையின்‌ 
பெருக்கம்‌ 
293. program translator ஒட ௧605௯௯ செய்நிரல்‌ 
மொழிபெயர்ப்பான்‌ 
294.| proprietary 80௨௦ 6௫ தனியுரிமை 
295. protocol ௧606௫௦ நடப்பொழுங்கு 


இலவசப்‌ பாடநூல்‌ 


296. prototyping இ௫௨866௦ன்௰ மூலவகை மாதிரி 
297. proxy server 86௦38௯ 6800ல்‌ பதிலாள்‌ சேவையகம்‌ 
298.| pseudo code 656 686 போலிக்குறி 
299. public switch 6606 666 200௦0௦௯ ஸ்ட பொது ஆளியிடப்பட்ட 
telephone network தொலைபேசி 
(PSTN) வலையமைப்பு 
300. public key 6626 0666 பொதுச்‌ சாவி 
301.) pulse code modulation | 8ககீ6ி 686 இக துடிப்புக்குறி பண்பேற்றம்‌ 
302. pulse width modulation | கேகேகீடி 56௦ இக்கு துடிப்பு அகலப்‌ 
பண்பேற்றம்‌ 
303] radio button லக 6666 ரேடியோ பொத்தான்‌ 
304.| random access memory | 666689 ௧௦௫8௦ 6௧௧௦ தற்போக்கு அணுகல்‌ 
(RAM) நினைவகம்‌ 
305.| range check 800685 66௫06 வீச்சு சரிபார்த்தல்‌ 
306.| rapid application ௫௫ 66896 6௦666௧ துரித பிரயோக விருத்தி 
development (RAD) 
307. read only memory 5௦6 05ஓ 6௧௦௦ வாசிப்பு மட்டும்‌ 
(ROM) நினைவகம்‌ 
308.| real time ௨௦3 ௨௦66 நிகழ்நேரம்‌ 
309. record E88௯ பதிவு 
310. | redo ௧௦6௧ 860 மீளச்‌ செய்‌ 
311. | redundancy 6665686606 மிகைமை 
312. | reference model 6௦9 ஐஐ வலையமைப்பின்‌ 
கட்டமைப்பு 
313. | refreshing 8 566 புத்துயிர்ப்பித்தல்‌ 
314. | register memory 6௦66ம்‌ இலல பதிவகம்‌ 
315. | relational ௧௦ீலெ தொடர்பு, உறவுநிலை 
316. | relational model 66௧௦௦ 48ம்‌ உறவுநிலை மாதிரி 
317. | relational database லக்‌ 665 69230 உறவுநிலை தரவுத்தளம்‌ 
318. | relational instance 800) ௧65௦௧௦ தொடர்பு முறை 
எடுத்துக்காட்டு 


இலவசப்‌ பாடநூல்‌ 


319. | relational schema ஓக ௧66596 6௦௧௦௯ | தொடர்பு முறைத்‌ திட்டம்‌ 

320. | relationship 800 தொடர்புமுறை 

321. | remote 6645 தொலை, தூர 

322. | render ரல] வழங்கு 

323. | repeater லல லம்‌ மீளி, மீட்டி 

324. | repetition சூலகம்‌ மீள்‌ செயல்‌ 

325. | reset button 6௧309௯ 690௯0 மீளமைப்புப்‌ பொத்தான்‌ 

326. | retrieve ௫8 மீளப்பெறு 

327. | return value 8௦3500௯ ௫ திரும்பல்‌ பெறுமானம்‌ 

328. | reverse auction 666666 எதிர்மாற்று ஏலம்‌ 

329. | ring topology ௫௨ 6826 வளைய இடத்தியல்‌ 

330. | router 6௦ ௫8066 வழிப்படுத்தி, 
வழிச்செலுத்தி 

331. | routing 6௦ 60636696 வழிச்செலுத்தல்‌ 

332. | scanner 65666 நுணுகு நோக்கி 

333. | scheduler மலம்‌ ஒழுங்குபடுத்தி 

334. | scope of variable 6665 ௧௦௦6 மாறி செயற்பரப்பு 

335. | query 800 வினவல்‌ 

336. | selection 6௫66 தெரிவு 

337. | selector 0௦ல்‌ தேர்வி, தேர்ந்தெடுப்பி 

338. | sensor 65௦696 உணரி 

339. | sequence ஓம தொடர்‌ 

340. | sequential circuit 606 668600 தொடர்ச்‌ சுற்று 

341. | sequential search 666 66896 வரிசைமுறைத்‌ தேடல்‌ 

342. | server 800 / ஐ? சேவையகம்‌ 

343. | session layer 65053 OOO அமர்வு அடுக்கு 

344, sharable pool OM 6௦65 பகிரதகு பொது இடம்‌ 

345. | sign-magnitude ௨ல்‌ 0506 / 6௦645 | குறியுடைய வீச்சளவு 


இலவசப்‌ பாடநூல்‌ 


860௨ம்‌ / 6௦66 


56600௧ 
346. | single user-multi task | 86 68-௯ ௨௦6௦ தனிப்பயனர்‌-பற்பணி 
347. | single user-single task | Sw 66௫௫6-66 ௧566௰ தனிப்பயனர்‌-தனிப்பணி 
348. | smart card 890 ௨30௦௫ சூட்டிகை அட்டை 
349. | smart phone 896 68660 சூட்டிகைத்‌ தொலைபேசி 
350. | smart system 8990 8408 சூட்டிகை முறைமை 
351. | social networking 66௦6 IDOE சமூக 
வலையமைப்பாக்கல்‌ 
352. | software ௫9662௦ மென்பொருள்‌ 
353. | software agent £03௦0 50௦6 மென்பொருள்‌ முகவர்‌ 
354. | sort 6௫66 வரிசைப்படுத்து 
355. | source 119) மூலம்‌ 
356. | spiral model 66656 ஐவ சுருளி மாதிரி 
357. | spooling 880 சுற்றுதல்‌ 
358. | Star topology ௧௦660 80ஒல வின்மீன்‌ இடத்தியல்‌ 
359. | stepwise refinement 80006 666066 படிமுறை நீக்கல்‌ 
360. | storage [41௮1412௮14 சேமிப்பு 
361. | storage allocation 6௦௦ 983890 சேமிப்பு ஒதுக்கல்‌ 
362. | stored program concept | 6 286A 6௦65 சேமிக்கப்பட்ட செய்நிரல்‌ 
எண்ணக்கரு 

363. | structure இதல கட்டமைப்பு 
364. | structure chart 6௯ ௧0௯௨ கட்டமைப்பு வரைபு 
365. | structured 0௯௦௫ கட்டமைப்புடைய 
366. | structured query 8௯0௫ 5088 ஓல கட்டமைப்பு வினவல்‌ 

language( SQL) மொழி 
367. | submit button 603 602௦0 சமர்ப்பித்தல்‌ பொத்தான்‌ 
368. | subnet mask C8 ல்டு POO உபவலை மறைமுகம்‌ 
369. | sub-netting 66-6௫ உபவலையமைப்பு 


இலவசப்‌ பாடநூல்‌ 


370. | sub-program 66-ஐ66௫ல௰ துணைச்‌ செய்நிரல்‌ 
371. | sum of products (SOP) 5௦௧௫ 666௧5௦ பெருக்கங்களின்‌ 
கூட்டுத்தொகை 
372. | supply chain 65656 626 MEOIDODG விநியோக 
management சங்கிலித்தொடர்‌ 
முகாமைத்துவம்‌ 
373. | swapping 8௯0 இடமாற்றல்‌ 
374. | switch 880௦ ஆளி 
375. | syntax ௨௦6 6௧ தொடரியல்‌ 
376. | system development 8608 6௦65௦௧ 80௨ ஓட்‌ | முறைமை விருத்தி 
life cycle(SDLC) வாழ்க்கை வட்டம்‌ 
377. | table 9019) அட்டவணை 
378. | table check constraint | ௫ க68க0 65066366 அட்டவணை சரிபார்த்தல்‌ 
கட்டுப்பாடு 
379. | tag CREDGS ஓட்டு 
380. | Technical feasibility விகுதில 665606 தொழினுட்பச்‌ சாத்தியக்‌ 
கற்கை 
381. | telecommuting 866௦ 6௦6066 / 66 தொலைசெயல்‌ 
986௯ம்‌ 
382. | testing strategy கு6லீகுஸ்‌ க890 பரீட்சித்தல்‌ உபாயம்‌ 
383. | text and font ஸ்‌ 66 குல்கும்‌ வாசகமும்‌ எழுத்துருவும்‌ 
384. | text formatting லம 60௫66 ௦6௫66 வாசக வடிவமைப்பு 
385. | text input 890 ஐல வாசக உள்ளீடு 
386. | normal form 650௯ 083056 இயல்பாக்கல்‌ வடிவம்‌ 
387. | thumbnail 650666 Cz குறும்படம்‌ 
388. | time division லட 6066 இ%கஐ நேரப்‌ பிரிவுப்‌ பண்பாக்கம்‌ 
modulation (TDM) 
389. | time sharing 3 6லகஐ நேரப்பகிர்வு 
390. | timing 03 ஒல நேரக்கணிப்பு 
391. | top down design இ௨8 66 xe மேலிருந்து கீழான 


வடிவமைப்பு 


இலவசப்‌ பாடநூல்‌ 


392. | touch pad 5௦௦ 6602 / 606 தொடு அட்டை 

393. | touch screen மீக 80 தொடுதிரை 

394. | transaction processing | gee 66686 க்க பரிமாற்றச்‌ செயலாக்க 
system( TPS) முறைமை 

395. | transitive dependency | o@S& SOOO மாறும்‌ சார்பு நிலை 

396. | transport layer 0௦ 83000 போக்குவரத்து அடுக்கு 

397. | transport protocol 80 860508௦ போக்குவரத்து 

நடப்பொழுங்கு 

398. | tuple 666602 க/66௫6 பதிவு/நிரை 

399. | twisted pair &®S GO முறுக்கிய சோடி 

400. | two’s compliment 66666 6ஐ06 இரண்டின்‌ நிரப்பி 

401. | type check 66565 66௫06 வகை சரிபார்த்தல்‌ 

402. | constraint ௦636௧௦ கட்டுப்பாடு வகை 

403. | ubiquitous computing | 66% ஐது எங்கும்‌ வியாபித்த 

கணிமை 

404. | undo ௫5௫38 860 செயல்தவிர்‌ 

405. | unguided media 8௫ 6௧0௫௧ 6905 வழிபடுத்தப்படாத ஊடகம்‌ 

406. | uni-casting 65064 கக்கும்‌ தனிப்பரப்பல்‌ 

407. | unicode ஐ௫6௦38/ 86646 ஓற்றைக்குறி முறை 

408. | unique constraint ௫௧% 6௦60903 தனித்துவக்‌ கட்டுப்பாடு 

409. | unit testing லல க6லீகுல்கு அலகுச்‌ சோதனை 

410. | universal 65560 பொது 

411. | updating 330838௯ ௧66 தற்காலப்படூத்தல்‌ 

412.| user 66௫௦6 பயனர்‌ 

413. | user defined 56௫௫௮ ௧66௦65 பயனர்‌ வரையறை 

414. | validation 5௦௦ ௧66 செல்லுபடியாக்கல்‌ 

415. | variable Sos மாறி 

416. | very large scale ஓ) 865 ௧606 மிகப்‌ பெரியளவிலான 
integration (VLSI) 696௫6 ஒருங்கிணைப்பு 


இலவசப்‌ பாடநூல்‌ 


417. | video graphic adapter | 565 SQ. ஐ காணொளி வரையி 
(VGA) பொருத்தி 
418. | virtual community ஒத 9650 மெய்நிகர்‌ சமூகம்‌ 
419. | virtual memory ௧௧௦௧ 0௯௨௦ மெய்நிகர்‌ நினைவகம்‌ 
420. | virtual storefront 66௦5 60EE GEC OவIOIOG மெய்நிகர்‌ கடைமுகப்பு 
421. | waterfall model oR ஐ நீர்‌ வீழ்ச்சி மாதிரி 
422.| wave length ௧௦௦௦ 60026 அலை நீளம்‌ 
423. | web portal 600 66506 வலை வாசல்‌ 
424. | web server 600 686555 இணைய சேவையகம்‌ 
425. | web service provider 600 66865 6௧௫666 இணைய சேவை 
வழங்குனர்‌ 
426. | white box testing 6666 ௫௦45) 666006 வெண்பெட்டிச்‌ சோதிப்பு 
427. | world wide ௫36 566 5௦60௯ உலகளாவிய வலை 
web(WWW) 
428. | uniform resource 8௮3௦36 ககக தமம்‌ சீர்மை வள 
locator (URL) இருப்பிடங்காட்டி 
429. | uniform resource 850506 6௫௧ 66௧6௧ சீர்மை வள 
identifier(URI) அடையாளங்காட்டி 


இலவசப்‌ பாடநூல்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


